


அறிக்கை 


23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ 





ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2016 


மதிப்பீட்டு அறிக்கை 


23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ 





ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


முழுப்‌ பதிப்புரிமையுடையது. 


அரசியல்‌ விஞ்ஞானம்‌ 
மதிப்பீட்டு அறிக்கை - க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2016 


நிதி அனுசரணை 


எதிர்கால அறிவு மையத்‌ தளமாகப்‌ பாடசாலை 
முறைமையை மீளமைக்கும்‌ செயற்றிட்டம்‌ 
(TSEP-WB) மூலம்‌ 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


siis 


Download Past Papers at : www.freebooks.Ik 


அறிமுகம்‌ 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர உயர்‌ தரப்‌ பரீட்சையானது இலங்கையின்‌ உயர்மட்ட இடை 
நிலைக்‌ கல்வியின்‌ இறுதிச்‌ சான்றிதழ்ப்‌ பரீட்சையாகும்‌. உயர்மட்ட இடை நிலைக்‌ கல்வியின்‌ இறுதியில்‌ 
மாணவர்களின்‌ அடைவு மட்டத்தைச்‌ சான்றுபடுத்தல்‌ இப்‌ பரீட்சையின்‌ முக்கிய நோக்காக இருந்த போதும்‌ 
தேசிய பல்கலைக்கழகங்கள்‌, ஏனைய கல்வி மற்றும்‌ தொழில்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌, தேசிய கல்வியியல்‌ 
கல்லூரிகள்‌ என்பவற்றுக்குத்‌ தகைமையானோரைத்‌ தெரிவு செய்தலும்‌ இப்பரீட்சையின்‌ பெறுபேறுகளின்‌ 
அடிப்படையில்‌ இடம்‌ பெறுவதால்‌ அடைவுப்‌ பரீட்சையாகவும்‌ தேர்வுப்‌ பரீட்சையாகவும்‌ க.பொ.த (உ.தர)ப்‌ 
பரீட்சை மிகவும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்த தன்மையைப்‌ பெறுகிறது. மேலும்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ தொழிலில்‌ 
பிரவேசிப்பதற்கான தகைமையை சான்றுபடுத்தும்‌ பரீட்சையாகவும்‌ இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. 2016 
ஆம்‌ ஆண்டில்‌ இப்பரீட்சைக்காக 211865 வரையிலான பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளும்‌ 46326 வரையிலான 
தனிப்பட்ட பரீட்சார்த்திகளும்‌ தோற்றியிருந்தனர்‌. 


இப்பரீட்சையில்‌ உயர்‌ அடைவு மட்டத்தைப்‌ பெறுவதற்காக மாணவர்களும்‌ அவர்களின்‌ எதிர்பார்ப்புகளை 
நிறைவு செய்வதற்காக ஆசிரியர்களும்‌ பெற்றோரும்‌ பெரிதும்‌ முயற்சி செய்கின்றனர்‌. இந்த மதிப்பீட்டு 
அறிக்கையை அவர்களின்‌ அந்த எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றுவதற்கு உதவும்‌ பொருட்டே இலங்கைப்‌ 
பரீட்சைத்‌ திணைக்களம்‌ தயாரித்துள்ளது. இந்த மதிப்பீட்டு அறிக்கையில்‌ உள்ளடக்கப்பட்ட தகவல்கள்‌ 
பரீட்சையை எதிர்பார்த்திருப்போர்‌ ஆசிரியர்கள்‌, அதிபர்கள்‌, ஆசிரிய ஆலோசகர்கள்‌, பாடப்‌ பொறுப்புக்‌ கல்விப்‌ 
பணிப்பாளர்கள்‌ பெற்றோர்‌, கல்வி ஆய்வாளர்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்த மதிப்பீட்டு அறிக்கை L IL II என மூன்று பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தின்‌ நோக்கம்‌ பாட அடைவு பற்றிய தகவல்கள்‌ 
இந்த அறிக்கையின்‌ பகுதி 1 இல்‌ அடங்கியுள்ளது. இப்பகுதியில்‌ பாடத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ 
எண்ணிக்கை, அவர்கள்‌ தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌, மாவட்ட மட்டத்தில்‌ பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ 
தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌ வகுப்பாயிடைக்கேற்ப புள்ளிகளின்‌ பரம்பல்‌ ஆகிய பாட அடைவு பற்றிய 
புள்ளிவிபரத்‌ தகவல்களும்‌ அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தின்‌ வினாத்தாள்‌ L IL என்பவற்றில்‌ வினாக்கள்‌ தெரிவு 
செய்யப்பட்ட விதம்‌, அவ்வினாக்களுக்கும்‌ அவ்வினாக்களின்‌ பகுதிகளுக்கும்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 
என்பன பற்றி விரிவாகக்‌ குறிப்பிடும்‌ பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வும்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளன. க.பொ.த 
(உ.தர)ம்‌ - 2016 பரீட்சையில்‌ அரசியல்‌ விஞ்ஞானம்‌ பாடத்தின்‌ வினாத்தாள்‌ L IL என்பவற்றுக்கான வினாக்கள்‌ 
அவ்வினாக்களுக்கு பரீட்சார்த்திகள்‌ விடைகள்‌ அளித்திருந்தமை பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ 
பகுதி H இல்‌ அடங்கியுள்ளன. அதில்‌ வினாத்தாள்‌ 1, 11 என்பவற்றின்‌ வினாக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட 
விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடைகள்‌ அளித்தமை பற்றிய அவதானிப்புக்களும்‌, முடிவுகள்‌, பாட 
அடைவை மேம்படுத்துவதந்கான ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தின்‌ ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை மூலம்‌ விடைத்தாள்‌ மதிப்பீட்டில்‌ 
ஈடுபட்ட பிரதம்‌ பரீட்சகர்‌, மேலதிக பிரதம்‌ பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌ ஆகியோரால்‌ முன்வைக்கப்பட்ட 
தகவல்கள்‌, அவதானிப்புகள்‌, கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌, மரபு ரீதியான சோதனைக்‌ கோட்பாடூ (Classical 
Testing Theory) மற்றும்‌ உருப்படித்‌ துலங்கள்‌ கோட்பாடூ (Item Response Theory) என்பவற்றைப்‌ பயன்படுத்தி 
பரீட்சார்த்திகளின்‌ துலங்கல்களைப்‌ பகுப்பாய்வு செய்தலினூடாகப்‌ பெறப்பட்ட தகவல்கள்‌ என்பன இந்த 
அறிக்கையை தயாரிப்பதற்கு ஆதாரமாகக்‌ கொள்ளப்பட்டூள்ளன. 


வினாப்பத்திரத்திலுள்ள ஒவ்வொரு வினாவுக்கும்‌ விடையளிக்கும்போது பரீட்சார்த்திகள்‌ கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டிய விடயங்கள்‌, கற்றல்‌ - கற்பித்தல்‌ பணிகள்‌ பற்றிய கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ 
என்பனவும்‌ இந்த அறிக்கையில்‌ பகுதி HI இல்‌ அடங்கியுள்ளன. பல்வேறு தேர்ச்சிகள்‌ அத்தேர்ச்சி மட்டங்களை 
அணுகுவதற்கான கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறையை ஒழுங்கமைக்கும்‌ விதம்‌ என்பன தொடர்பாக இந்த 
அறிக்கையானது பெரிதும்‌ துணை புரியும்‌ என நம்புகின்றேன்‌. 


எதிர்காலத்தில்‌ தொகுக்கப்படும்‌ மதிப்பீட்டு அறிக்கைகளின்‌ பண்புத்தரத்தை மேம்படுத்தக்கூடிய 
பயன்தரும்‌ கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பவற்றை எங்களுக்குச்‌ சமர்ப்பிக்குமாறு அன்புடன்‌ கேட்டுக்‌ 
கொள்கிறேன்‌. 


இந்த அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்குத்‌ தேவையான தகவல்களை வழங்கிய பிரதம பரீட்சகர்‌, மேலதிக 
பிரதம பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌, ஊக்கத்துடன்‌ பங்களிப்பு வழங்கிய குழு உறுப்பினர்கள்‌, பொறுப்புடன்‌ 
கடமையாற்றிய இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்கள அலுவலர்கள்‌, பணிக்குழுவினர்‌ ஆகியோருக்கும்‌ 
இத்தொகுப்புக்கான நிதி அனுசரணை வழங்கி எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டூ பாடசாலை முறைமையை 
மீளமைக்கும்‌ செயற்றிட்டத்துக்கும்‌ (TSEP - WB) எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


ப்‌. சனத்‌ பூஜித 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌. 
2017 டிசம்பர்‌ 01 
ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை, 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌, 
பெலவத்தை, 
பத்தரமுல்ல. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


- 111 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வழிகாட்டல்‌ 


ஒழுங்கமைப்பும்‌ நெறிப்படுத்தலும்‌ 


இணைப்பாக்கம்‌ 


தொகுப்பு 


ஆக்கக்‌ குழு 


மொழிபெயர்ப்பு 


கணினிப்‌ பக்க வடிவமைப்பு 


முகப்பு அட்டை வடிவமைப்பு 


பீ. சனத்‌ பூஜித 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


திருமதி. கயாத்திரி ௮பேகுணசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ 


(ஆய்வு / அபிவிருத்தி மற்றும்‌ மதிப்பீடு) 


எல்‌.ஜீ.எஸ்‌. சமரகோன்‌ 
உதவி பரீட்சை ஆணையாளர்‌ 


எம்‌.ஓ.ஏ.க. சொய்சா 
அரசறிவியல்‌ விஞ்ஞான பேராசிரியர்‌ (ஓய்வு பெற்ற) 
போராதனைப்‌ பல்கலைகழகம்‌ 


சந்திமால்‌ விஜேரத்ன 
ஆசிரியர்‌ 

மத்திய மகா வித்தியாலயம்‌ 
எஹலியகொட 


ஜி.டி. நிரூபா மானெல்‌ 
ஆசிரியர்‌ சேவை 

ர/ சுமனா மகளிர்‌ கல்லூரி 
இரத்தினபுரி 


சமன்‌ ஊருவெல்ல 

ஆசிரியர்‌ சேவை 

ம/ ௧/ மத்திய மகா வித்தியாலயம்‌ 
கலேவெல 


சுனில்‌ சுதசிங்க 

ஆசிரியர்‌ சேவை 

ஆனந்த சாஸ்திராலயம்‌ (தேசிய பாடசாலை) 
மத்துகம 


எம்‌.எச்‌. மும்தாஸ்‌ பேகம்‌ 

பிரதி அதிபர்‌ 

கொ/சேர்‌ ராசிக்‌ பரீட்‌ முஸ்லிம்‌ மகளிர்‌ கல்லூரி, 
கொழும்பு - 15 


காஞ்சனா சுப்ரமணியம்‌ 
கணினித்‌ தரவுப்‌ பதிவாளர்‌ 


வை.எஸ்‌. அனுராதி 
அபிவிருத்தி அதிகாரி 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


_ iv - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி 1 


உள்ளடக்கம்‌ 


1 பாடக்‌ குறிக்கோள்களும்‌, பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 


1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


1.2 பாட அடைவு தொடர்பான புள்ளிவிபரத்‌ தகவல்கள்‌ 


1l.2.1 
122 
1.25 


1.2.4 


இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை. 
பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌. 

மாவட்ட அடிப்படையில்‌ முதற்‌ தடவையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ 
பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 

வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூுள்ள விதம்‌ 


1.3 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 


1,91 
Lo 
1.3.3 
1.3.4 


பகுதி 11 


வினாத்தாள்‌ 1 இன்‌ அடைவு 

வினாத்தாள்‌ H இல்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 
வினாத்தாள்‌ I இல்‌ வினாக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 
வினாத்தாள்‌ H இன்‌ அடைவு 


2 வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும்‌ 


2.1 வினாத்தாள்‌ 1 இற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான தகவல்கள்‌ 


2.1.1 
2. 1.2 
2,15 


வினாத்தாள்‌ 1 இன்‌ கட்டமைப்பு 

வினாத்தாள்‌ I 

வினாத்தாள்‌ I இற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ 

புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 

வினாத்தாள்‌ 1 இற்கு விடையளித்த விதம்‌ பற்றிய அவதானிப்புகள்‌ 
(பாடப்பரப்புகள்‌ ரீதியாக) 


பக்க எண்‌ 


la O. O. U 


வினாத்தாள்‌ 1 இல்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ தெரிவை மேற்கொண்ட விதம்‌ - 


சதவீதத்தில்‌ 
வினாத்தாள்‌ 1 இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகள்‌, 
முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌ 


2.2 வினாத்தாள்‌ H இற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்களும்‌ 


2:21 
சட 


12.3 


பகுதி 111 


வினாத்தாள்‌ 11 இன்‌ கட்டமைப்பு 

வினாத்தாள்‌ 11, எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, 
விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ 
ஆலோசனைகள்‌ 

வினாத்தாள்‌ 11 இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான ஓட்டுமாத்த 
அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ மற்றும்‌ ஆலோசனைகளும்‌ 


2  விடையளிக்கும்போது கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


31  விடையளிக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 


3.2 கற்றல்‌, கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துக்களும்‌ ஆலோசனைகளும்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


- V- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


22 


ர 


26 


29 


107 


108 
110 





பகுதி 1 


பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 


1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


இப்பாடத்திட்டத்தைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ மாணவன்‌ 


l. தர்க்கரீதியான அரசியல்‌ பிரசையாக்குவதற்குப்‌ போதுமான அறிவையும்‌ புரிந்துணர்வையும்‌ 
பெறுவார்‌. 


A தான்‌ வாழும்‌ அரசியல்‌ சூழலைப்‌ புரிந்துகொள்வதற்கும்‌ அடையாளம்‌ காண்பதற்கும்‌ 
இயலுமை பெறுவார்‌. 


on பொறுப்புகளையும்‌ கடமைகளையும்‌ புரிந்து கொண்ட ஒரு நற்பிரசையாக ஆகுவதற்குத்‌ 
தேவையான திறனையும்‌ ஆற்றலையும்‌ விருத்தி செய்துகொள்வார்‌. 


4. சமூக அரசியல்‌ திறனாய்வினை விருத்தி செய்துகொள்வதற்குரிய அறிவினைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வார்‌. 


S: அரசியல்‌ முறைமையில்‌ பல்வேறு தொழில்களுக்குத்‌ தேவையான திறமையை விருத்தி 
செய்து கொள்வார்‌. 


6. சர்வதேச சமூகம்‌ தொடர்பான புரிந்துகொள்ளுதலையும்‌ அது தொடர்பான ஈடூபாட்டையும்‌ 
அதிகரித்துக்‌ கொள்வார்‌. 


Ta இராஜதந்திரியாகுவதற்குரிய அடிப்படையான அறிவை வளர்த்துக்‌ கொள்வார்‌. 


இக்குறிக்கோள்களை அடையும்‌ பொருட்டு பாட உள்ளடக்கம்‌ பிரதான தேர்ச்சிகள்‌ 16 
இன்‌ கீழ்‌ செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்‌ மூலம்‌ பாட உள்ளடக்கம்‌ 2 பிரிவுகளாகப்‌ 
பிரிக்கப்பட்டூள்ளன. 


1ஆம்‌ பிரிவு 


அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தில்‌ உள்ளடங்கும்‌ கோட்பாடுகளையும்‌ அவற்றின்‌ நடைமுறை 
பயன்பாடுகளையும்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவையும்‌ புரிந்துகொள்ளுதலையும்‌ பரீட்சிப்பதே 
இவ்வினாப்பத்திரத்தின்‌ குறிக்கோளாகும்‌. அதன்படி சில வினாக்களின்‌ மூலம்‌ கோட்பாடுகள்‌ 
தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவை நேரடியாக பரீட்சிப்பதோடு, மேலும்‌ சில வினாக்களின்‌ 
மூலம்‌ தெரிவுசெய்யப்பட்ட சில நாடூகளினூடாக கோட்பாட்டுக்கும்‌ நடைமுறைக்குமிடையிலான 
தொடர்பு பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவும்‌ புரிந்துகொள்ளுதலும்‌ பரீட்சிக்கப்படுகின்றது. 


H ஆம்‌ பிரிவு 


இவ்வினாப்பத்திரத்தின்‌ குறிக்கோள்‌ இலங்கை பிரித்தானியக்‌ குடியேற்ற நாடாக நிலவிய 
காலத்தில்‌ பிரித்தானிய ஆட்சியாளர்கள்‌ நடைமுறைப்படுத்திய அரசியல்‌, பொருளாதார, 
சமூக சீர்திருத்தங்களின்‌ தாக்கங்கள்‌, அவற்றின்‌ விளைவுகள்‌, சுதந்திரத்துக்கு பிற்பட்ட 
காலத்தில்‌ இலங்கையின்‌ அரசியல்‌, அரச முறையின்‌ விருத்தி தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவு மற்றும்‌ புரிந்துகொள்ளுதலை பரீட்சிப்பதாகும்‌. இது தவிர இலங்கைக்கும்‌ சர்வதேச 
சமூகத்திற்குமிடையிலான உறவுகளின்‌ தன்மை பற்றியும்‌ பரீட்சார்த்திகளின்‌ அறிவு 
பரீட்சிக்கப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ரிக 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.2 பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான புள்ளிவிபரத்‌ தகவல்கள்‌ 


1.2.1 இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 


27682 7037 34719 


அட்டவணை Í 





1.2.2 பரீட்சார்த்திகளினால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 


பாடசாலைப்‌ ணய பாபர்‌ puwa பரீட்சார்த்திகள்‌ 
மொத்தம்‌ சதவீதம்‌ 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
eTa 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.2.3 மாவட்ட மட்டத்தினடிப்படையில்‌ முதற்தடவையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளால்‌ 
தரங்கள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ : 


சாதாரண சித்தி சித்தி 


(A+B+C+S) அடையாதோர்‌ 
பெற்றவர்‌ 


சித்தி (5) 
பெற்றவர்‌ 





மாவட்டம்‌ 


எண்ணிக்கை 


தோற்றியோரின்‌ 





ES 
ண்ணிக்கை 
oo 
எண்ணிக்கை 
de 


t 


. | 705 | 39.61[ 1293| 72.64 27.36 
2. கம்பஹா 2068] 164| 793] 191| 9241 361| 17.46] 729] 3525 1445| 69.87 30.13 


1. கொழும்பு 


= 
டட 
| 
ES 
Fe 


_— 
ஸி 
QO 
© 
= 
w 
© 
ஷி 
w 
© 
ணட 
ச 
N 
OO 
ச 
Ë+. 
w 
© 
O 
— 
ஷி 
= 
NO 


4. கண்டி 1904 378| 147| 722] 357| 18.75] 759 70.12 29.88 
5. மாத்தளை 653 3.98 7041 1491 2282| 231 69.22 30.78 
6. நுவரெலியா 1318 372| 108| 8191 309| 23441 558 77.69 22.31 
7. காலி 1862 70.89 29.11 
8. மாத்தறை 1072 5041 102| 9511 184 368 708 | 66.04 33.06 
9. அம்பாந்தோட்டை | 850 5.76 8821 147 315 586 | 68.94 31.06 


4.56] 153| 17.87 334 | 39.02 544 


47.37 13 


63.55 36.45 
68.42 6 1.58 
1.64 28.36 
64.63 35.37 
42.86 57.14 
9.80 205 | 22.07 369 | 39.72 710 [ 7643| 219| 23.57 
1008 | 74.89] 338| 25.11 
135 73.14] 112| 26.86 

18. குருநாகல்‌ 842 7.41 32.59 
டக 


19. புத்தளம்‌ 1201| 1001 833| 157|13.07|] 272] 2265] 423] 35.22 952| 79.27 20.73 
5.11 1021 9841 193| 18.61] 398] 3838] 746| 71941 291| 28.06 


167 354| 72.54] 134] 27.46 
618 | 38.92] 1193 | 75.13 24.87 
263 458 | 75.21 24.79 
| 644 1213 | 7469 
11.37] 206 | 23.90 293 640 
19.61 | 9899 | 37.39 | 19073 


10. யாழ்ப்பாணம்‌ 


— 
Á 
ஷி 
NO 
w 


து É 
+. NW 
O0 ON 
— — — NO N 

O0 
I 
=— 

— N Nn W 
= 
O0 
ON 
ON 
N 
+. 


11. கிளிநொச்சி 


— 
NO 


40.30 


~ 


= 
w 
P 


12. மன்னார்‌ 


37.20 106 


= 
ON 
+ 
ட 
+. 
+. 


13. வவுனியா 


— 
I 
NO 


ச 
P 
NO 
w 
— 
© . 
ச 
— 


இ 
W 


14. முல்லைத்தீவு 


= 
Qo 
= 


15. மட்டக்களப்பு 929 


— 
w 
P 
ON 


16. அம்பாறை 


+. 

= 

~ 
+. 
ON 
s 
— 
+. 
NO 
— 
_ 
© 
— 
2 
NO 
N 
2 
_— 
o 
NO 
tm 
© 
Nn 
2 
"a. 
Nn 
N 


17. திருகோணமலை 


OO 
w 
NO 
A 
Nn 
= 
° 
J 
NO 
t> 
ணட 
Nn 
OO 


IN 
I 
w 
L. 
— 
2 
© 
Nn 
2 
J 
_— 
J 
N 
J 
OO 
w 
w 
ஓ 
NO 
_— 
ON 
N 
N 


N 


20. அனுராதபுரம்‌ 1037 


NO 
© 
I 
— 
2 
I 
Nn 
N 


21. பொலன்னறுவை 


| 
NO 
= 
OO 
ஓ, 
NO 
2 
டெட்‌ 
EE 
t> 
|: 
Ë 
ss 
2 
OO 
NO 
N 


22. பதுளை 


23. மொனராகலை 


ன 
ON 
2 
— 
Q 
— 
© 
2 
w 
© 
` 
° 
2 
N 


24. இரத்தினபுரி 


= 
Ke) 
© 


25. கேகாலை 


CO 
N 
ஓ 
= — 
Q | AI + = | P| a| Cj AINI 941 ° 
CA | NN | CAJ — | + = | G | C | ம. | — | VX | AINI 
N 
== 
° 


— — 
ol O. nj + 
ON | (2 oo | o0 
AI [sui of 9| A| ù% 
Q | CAJ ௮௮1 ol AIT 
ON 
© 
OO 
௮ 
L. — — 
ƏN ON | mj S | செ 
AINI G | O 
OO 
N 
+. 
— 
© 
ON 
= 
னு | 
+. 
— 


(95) 
© 
29) 
© 
š 
ey 
N> 
jà 


மொத்தம்‌ 26474 | 1520 | 5.74 


அட்டவணை 3 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.2.4 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 


91 - 100 0.01 100.00 
81 -90 383 0.82 99.99 


61 -70 5160 11.04 43717 93.53 
51 -60 7098 15.19 38557 82.49 


31-40 9940 21.27 22621 48.39 
21 -30 8711 18.64 12681 27.12 
11 - 20 3754 6.03 3970 6.49 


01-10 


00 - 00 





41 - 50 6636 18.91 31459 67.30 


அட்டவணை 4 

மேலே தரப்பட்டுள்ள அட்டவணையிலிருந்து தகவல்களைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ முறை கீழே 
தரப்பட்டுள்ள 

உதாரணத்தின்‌ மூலம்‌ காட்டப்பட்டூள்ளது. 

உதாரணம்‌ : (31-40 வரையிலான வகுப்பாயிடையினை நோக்குவோமாயின்‌) 


இப்பாடம்‌ தொடர்பாக 31 - 40 வகுப்பாயிடையில்‌ புள்ளிகளைப்‌ பெற்றுள்ள மாணவர்களின்‌ எண்ணிக்கை 
9940 ஆகும்‌. அது சதவீதத்தில்‌ 21.27% ஆகும்‌. 40 புள்ளிகளையோ அதற்கு கீழாகவோ பெற்றுள்ள 
பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 22621 ஆகும்‌. அதன்‌ சதவீதம்‌ 48.39% ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-4- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


13 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 


1.3.1 வினாத்தாள்‌ 1 இன்‌ அடைவு 


[2 பைம்‌) மம பலய rwo ooo Woume moop go 

ஓ gfe ஒங்கி uo FEA qon ‘MYWIRE Tope WIMP 9ல்‌ மய[மாம௫ ரம (பக HEE ‘IP 001 TIPE 
WE 97 ராம [ட MA 06௫ TEE WEE :109 16௮82 oo sume ௫௮௦090 Bro Oj முலாம்‌ (oils 80/0௦ Myo? EE ue 
ஓபாமா NAR 089 NEPELL WEE ‘fio or மாட Toop sims APPO IEO O fone Y 120919 PEE WAP EEL ரா இங :- ௫ 
[கய MOM WERE- ராமாரா AES ராயடப௦/9(06ம்‌19) படமாம்‌ [20/௫ Vpl Luo) NIE (YY 


(TE ராயகைழியாம்‌ Qimqongeo PLUM TnI Gwein -TV/Ç0/9]/G) I Hícaoro 


MRP யர 


US Gt BF ¿F 9F SPFFEFPCFIFOFGESELEOESETECELCETE DE OC BCLC OT SEF E CIC OCOLSGTLIOITSIFIETLIIIOTG 8 L 9 S F £ < 1 
00 
NBII 
HI MI HIHI LENNIE 
F 0 
|l 151 Ili `' HI 1111 
So @ 
_ i C WI [| nW.: 
% 
o ë M ë Fe? 
x || ன | ௫ 


= 


OLME FIUO 
டி LAVE 12௦/கயை9ககய[ம ர மடயம 
719910 மார - ez 
910Z - son M(E) Sing’ > 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.3.2 வினாத்தாள்‌ H - இல்‌ வினாக்கள்‌ Q செய்யப்பட்டுள்ள விதம்‌ 
த்த தரிவு த்‌ 
க.பொ.த (உ.தற)ப்‌ பரீட்சை - 2016 இவ்வரைபில்‌ இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும்‌ முறை 
23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ - வினாத்தாள்‌ 11 பின்வரும்‌ உதாரணத்தின்‌ மூலம்‌ காட்டப்பட்டுள்ளது. 


- தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ உ-ம்‌ : இங்கு பகுதி A யில்‌ 20 வினாக்கள்‌ காணப்படுவதுடன்‌ 


அவை அனைத்துக்கும்‌ சுருக்கமாக விடையளித்தல்‌ 
=" வேண்டும்‌. ஒரு வினாவிற்கு ஒரு புள்ளி வீதம்‌ 20 
30 புள்ளிகள்‌ உரித்தாகும்‌. எனினும்‌ இப்பகுதிக்கு முழு 
பரீட்சார்த்திகளில்‌ 99% இனரே விடையளித்துள்ளனர்‌. 

70 


80 


40 


30 


வினா இலக்கம்‌ 





வரைபு 2 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


1.3.3 வினாத்தாள்‌ U இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2016 இவ்வரைபில்‌ இருந்‌ தத்துக்‌ 
23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ - வினாத்தாள்‌ 11 பெற்றுக்கொள்ளும்‌ முறை 
வினாக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ (புள்ளி ஆயிடைக்கு ஏற்ப) பின்வரும்‌ உதாரணத்தின்‌ மூலம்‌ 
100 காட்டப்பட்டூள்ளது. 


உ-ம்‌: இங்கு பகுதி B இல்‌ 
1 ஆம்‌ வினாவுக்கு 
ஒதுக்கப்பட்ட புள்ளிகள்‌ 
20 அகும்‌. அதாவது 
76% - 100% வரையிலான 


வகுப்பாயிடையில்‌ அதாவது 
x ° - - — புள்ளிகளைப்‌ பெற்ற 
5 ஜி li L சதவீதம்‌ 11% ஆகும்‌. 


அவ்வாறே ஒதுக்கப்பட்ட 
0% - 25% வரையிலான 
புள்ளி வகுப்பாயிடையில்‌ 


AAA 


LENA 


AAT 


| kà ATTA I 
படட ஆடு 3 3 k 3k 3 3 ப டு 17 
பிக பபப்பப்பப்பிப்பப்பப்பப்பப்பப்பப் 


ப்ரி a 1 tN, I 
tk ட படம உட 


tL 
ATTA 
Ë ANNEAL 


ரணி 


ih 


அதாவது 00-05 வரையில்‌ 
பெற்றுள்ள சதவீதம்‌ 38% 
ஆகும்‌. 





வரைபு 3 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-6- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.3.4 வினாத்தாள்‌ II இன்‌ அடைவு 


PKS 96 EPEL WEE I ॥ன்டடு ॥ 1100 பல 

[WEAR 6ruep@oo@) மம J -p Mwoungsge 'J@ 709 TEPEL WHE PIELAN பல பம 81ம்‌ Mou [-9[: di G 
[ட HIT 1-யல MOAM WEF- ஐஐ Awd) duong) [1படம மாம்‌ [ம (plore TINIE (YY 

(IE ட ாபலைழ்யாம்‌ மச ஒலையாடம[ 16/6 Gren 70/91/0730 Ip Híúaono 


1॥9க(மழ்ரா - ELVE ogo 
v மீட 


0௦ 61 $I LI 91 SI HI €I TI II 01 6 Q L 9 ç r ç ட [ 
முயமயமயமய௰யமய யம ADD | மமயமமய மய மம oa aD Oa aD a aD oa மம DODD (DID 

































































0 0 





TO 


cÇ 0 





c O 








vO 


ரமி LAVG 


S'0 





90 








LO 


80 





60 





01 
எமி ௮௫0௫ MIPFIOPPHOS V EAN WG II WUE Roo 
PLADO wml - gZ 
9102 - son r((@'—) யாடி 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
Download Past Papers at : www.freebooks.Ik 


Pe 01 PEPEE WEE ரியா Ae (TID PLOP NS g 

Beno [மம்ம HPS ‘NP ypy VEE ‘QUE g (T) மடு 9 wore TYNE RIVED NPP VMEANIG : ர 6 
[கடு IIT 112 MOAM மம (பம ராமா AES TAPPING படம லமாமலம்‌ FADE (plore PPANS YY 

(NPRM YS கையா TONS FPO 70/91/00௩௫) I Mær 


aston Tso - TEE uopo 
9 EQN q மல 
8 L 9 ç r £ Ç I 


(AD | (ID | AD (ம | ADD ID | o (aD amI D | @ (IID | (AD | 0 | ADIGDI D | D l(ADIGIDI I D | @ 


| | l 
| l 
L= 
ட ! 
| 
| 
ட்‌ 
Emz====smas 
[C | S | 
= ` s “< 41 = 
© © © © © © 
we LAVE 


எமி LAVG wIrPLPUO > “ஏ EAN WO DI WUE 
POLA VMEÍE - gz 
910Z - soon (E-E) EUME 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி HI 


வினாக்களும்‌, அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 


2.1 வினாத்தாள்‌ I உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்களும்‌ 


2.1.1] வினாத்தாள்‌ I இன்‌ கட்டமைப்பு 


* நேரம்‌ : 2 மணித்தியாலங்கள்‌ 


ஈ 5 தேர்வுகளைக்‌ கொண்ட 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டது. 


எல்லா வினாக்களுக்கும்‌ விடையளிக்க வேண்டும்‌. 


* ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தப்‌ புள்ளிகள்‌ 100 ஆகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 9 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.2. வினாத்தாள்‌ I 


© 1 முதல்‌ 15 வரையிலான வினாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ வினாவின்‌ தலைப்புடன்‌ தொடர்பான ஐந்து கூற்றுகளைக்‌ 
கொண்டுள்ளது, அவற்றுள்‌ ஒரு கூற்று பிழையானதாகும்‌. பிழையான கூற்றைத்‌ தெரிவுசெய்க. 


S. 


(5) 


அரசியல்‌ விஞ்ஞானம்‌ கவனம்‌ செலுத்தும்‌ கற்கைகளாவன: 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


வரையறைகளுக்குட்பட்ட சமூக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ விதம்‌ 

சமூக அதிகாரத்தின்‌ இயல்பும்‌ அதன்‌ மீதான வரையறைகளின்‌ மூலங்களும்‌ 

சமூக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ நுட்பமுறைகளும்‌ வழிமுறைகளும்‌ 

சமூக அதிகாரத்தை நடைமுறைப்படூத்துவதோடூ தொடர்புபடும்‌ செயற்பாட்டாளர்களும்‌ அதிகாரத்‌ தாபனங்களும்‌ 
சமூக அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ செயற்பாட்டாளர்களின்‌ தனிப்பட்ட நடத்தை 


அரசியல்‌ என்பது; 


(1) 
(2) 
(3) 


(4) 
(5) 


அரசியல்‌ அதிகாரத்தோடும்‌ அதன்‌ பிரயோகத்தோடும்‌ தொடர்பான மோதல்‌ அல்லது போட்டியாகும்‌. 

யார்‌, எதனை, எப்போது, எவ்வாறு பெற்றுக்கொள்வர்‌ என்பதைத்‌ தீரமானிக்கும்‌ கருவியாகும்‌. 

பொது விவகாரங்கள்‌ தொடர்பாக மேலெழும்‌ முரண்பாடான கருத்துகளினதும்‌ அபிப்பிராயங்களினதும்‌ இறுதி 
விளைவாகும்‌. 

மனிதர்‌ தமது பாவகரமான வாழ்க்கையிலிருந்து மீள்வதற்கான வழிமுறையாகும்‌. 

துப்பாக்கி ரவையினால்‌ அல்லது வாக்கினால்‌ மேற்கொள்ளும்‌ அதிகாரப்‌ போராட்டமாகும்‌. 


அரசியல்‌ விஞ்ஞானம்‌ ஒரு விஞ்ஞானத்தை விடவும்‌ ஒரு கலையாகக்‌ கருதப்படக்‌ காரணம்‌: 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


அரன்‌ 
(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


சுமார்‌ 2500 வருடங்கள்‌ நீண்ட வரலாற்றையுடையதாக இருத்தலாகும்‌. 

ஆய்வுகளை மேற்கொள்வதில்‌ விஞ்ஞான ஆய்வுகூட நுட்பங்களைப்‌ பயன்படுத்த முடியாமையினாலாகும்‌, 
பாடத்தைக்‌ கற்பதற்குச்‌ சீரான செயன்முறைகளும்‌ மூலக்கொள்கைகளும்‌ இல்லாமையினாலாகும்‌. 
நிச்சயமான இறுதி முடிவுகளுக்கு வரக்கூடிய சரியான பெளதீகத்‌ தளம்‌ இல்லாமையினாலாகும்‌. 

காரண, காரியங்களுக்கிடையில்‌ நிச்சயமான தொடர்பு இல்லாமையினாலாகும்‌. 

என்பது: 

விசேட அரசியல்‌ கட்டமைவுகளைக்‌ கொண்ட ஓர்‌ அரசியல்‌ ஒழுங்கமைப்பாகும்‌. 

சகல சமூக விஞ்ஞானங்களினதும்‌ மையக்‌ கருவாகும்‌. 

பொது நலன்களின்‌ நாமத்தால்‌ ஏனைய சகல சமூகத்‌ தாபனங்களுக்கும்‌ மேலாலுள்ள உயர்‌ அரசியல்‌ .தாபனமாகும்‌. 
சர்வதேச அரசியலின்‌ பிரதான செயற்பாட்டாளராகும்‌. 

தோற்றத்திலும்‌ இயல்பிலும்‌ வேறுபட்டதென வேறுபட்ட சிந்தனாவாதக்‌ குழுவினர்களால்‌ நோக்கப்படூகின்றது. 


இறைமை அதிகாரம்‌ என்பது; 


(1) 
(2) 
(3) 
(4) 


அரசுக்கு மட்டும்‌ உரித்தான உயர்‌ அதிகாரமாகும்‌. 

தன்னிகரற்றதும்‌ வரையறையற்றதுமான அதிகாரமாகக்‌ கருதப்படுகிறது. 

மனிதச்‌ சமூகமானது அரசு எனக்‌ கருதப்படுவதற்கு .அத்தியாவசியமாகும்‌ மூலக்கூறாகும்‌. 

1648 வெஸட்பாலியா சமாதான உடன்படிக்கையின்‌ மூலம்‌ அரசுகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட அதிகாரமாகும்‌. 
அரசாக இருப்பதனால்‌ அரசுக்கே உரித்தாகும்‌ தனித்துவமான அதிகாரமாகும்‌. 


அரசாங்கம்‌ என்பது: 


(1) 
(2) 
(3) 
(4) 


(S) 


அரசின்‌ பொது நலன்களைச்‌ செயற்பாடாக மாற்றும்‌ அரசின்‌ கரமாகும்‌. 

சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்ற மூன்று அங்கங்களைக்‌ கொண்டதாகும்‌. 

அரசின்‌ அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ மக்கள்‌ கூட்டமாகும்‌. 

அதன்‌ செயற்பாடுகள்‌ தொடர்பாக மக்களுக்குப்‌ பொறுப்புக்கூறக்‌ கடமைப்பட்டுள்ளது எனப்‌ பொதுவாக 
ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 

மாற்ற முடியாத நிலையானதொன்றாகும்‌. 


T. சட்டத்துறை என்பது: 


(1) 
(2) 
(3) 
(4) 
(8) 


ஜனநாயக ஆட்சியின்‌ அத்தியாவசிய அங்கமாகும்‌. 

ஒற்றை மன்று அல்லது இரு மன்ற முறையினடிப்படையில்‌ அமைந்திருக்கும்‌. 
அரசாங்கத்துக்குச்‌ சட்டமுறைத்‌ தன்மையை வழங்கும்‌ பிரதான அரசாங்கத்‌ தாபனமாகும்‌, 
அரசியல்‌ கட்சிகளினால்‌ தெரிவுசெய்யப்படும்‌ உறுப்பினர்களையே கொண்டிருக்கும்‌. 
அந்தஸ்து மற்றும்‌ வரப்பிரசாதங்களில்‌ சமமான உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 10 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


10. 


11. 


12. 


13. 


14. 


15. 


நிறைவேற்றுத்துறை என்பது: 

(1) அரசாங்கப்‌ பொறிமுறையை இயக்கும்‌ பிரதான சேலுத்துனராகும்‌, 

(2) அரசின்‌ தலைவரையும்‌ அமைச்சர்களையும்‌ கொண்டதாகும்‌. 

(3) எவ்‌ அரசியல்‌ முறைமையிலுமுள்ள அரசியல்‌ கோபுரத்தின்‌ உயர்‌ பதவியாகும்‌. 

(4) ஜனநாயக முறையில்‌ ஜனாதிபதி, அரைகுறை ஜனாதிபதி, மந்திரி சபை என்றவாறு ஒழுங்கமைந்திருக்கும்‌. 
(5) அரசின்‌ உயர்‌ சட்டங்களை ஆக்கும்‌ அரசாங்கத்தின்‌ அதிகாரபூர்வமான அங்கமாகும்‌. 


நீதித்துறை என்பது: 

(1) அரசின்‌ சட்டங்களை நடைமுறைப்படூத்துவதற்கு அரசாங்கம்‌ பயன்படுத்தும்‌ கருவியாகும்‌. 

(2) ஓர்‌ அரசியல்‌ முறைமையிலுள்ள நீதிமன்றங்களின்‌ தொகுதியாகும்‌. 

(3) அரசின்‌ சட்டங்களை விவரணம்‌ செய்யும்‌ தாபனமாகும்‌. 

(4) பொதுவாக மேனிலை, கீழ்நிலை நீதிமன்றங்கள்‌ என இரு மட்டங்களில்‌ ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும்‌, 
(5) தனிநபர்‌ உரிமைகளின்‌ பாதுகாவலர்‌, காப்பாளர்‌ எனக்‌ கருதப்படுகிறது. 


சட்டம்‌ என்பது: 

(1) அரசு தனது உறுப்பினர்களின்‌ நடத்தை தொடர்பாக முன்வைக்கும்‌ பொது வீதிகளாகும்‌. 
(2) சில வழிமுறைகளின்படி நிதமும்‌ எழுதப்பட்டும்‌ பதியப்பட்டூமிருக்கும்‌. 

(3) சிவில்‌ சமூகத்தின்‌ விருப்புடனும்‌ அனுமதியுடனும்‌ அரசினால்‌ நடைமுறைப்படுத்தப்படும்‌. 
(4) பிரத்தியேகச்‌ சந்தர்ப்பங்களைத்‌ தவிர சகலருக்கும்‌ சமமானதாகப்‌ பிரயோகிக்கப்படும்‌. 
(5) மீறப்படின்‌ தண்டனைக்குள்ளாக நேரிடும்‌. 


வலு வேறாக்கக்‌ கோட்பாடு வலியுறுத்துவது: 

(1) அரசாங்கத்தின்‌ பணிகள்‌ சட்டவாக்கம்‌, நிறைவேற்றம்‌, நீதி என மூவகைப்படுகிறது என்பதையாகும்‌. 

(2) அரசாங்கத்தின்‌ பணிகள்‌ ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஆட்களைக்‌ கொண்ட தாபனங்களினால்‌ நடைமுறைப்படூத்தப்பட 
வேண்டும்‌ என்பதையாகும்‌. 

(3) ஒவ்வொரு: துறையும்‌ அதன்‌ செயற்பாட்டுப்‌ பரப்போடூ சுருங்கியதாக இருக்க வேண்டும்‌ என்பதையாகும்‌. 

(4 மக்களின்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு வலு வேறாக்கம்‌ அவசியமாகிறது என்பதையாகும்‌. 

(5) வலு வேறாக்கமும்‌ மக்கள்‌ சுதந்திரமும்‌ கைகோர்த்துச்‌ செல்வதில்லை என்பதையாகும்‌. 


மனித உரிமைகளாவன: 

(1) மனிதனாக இருப்பதனால்‌ மனிதர்களுக்கு உரித்தாகும்‌ உரிமைகளாகும்‌. 

(2) அகிலத்‌ தன்மையானவையும்‌ அடிப்படையானவையும்‌ தனிமுதன்மையானவையுமாகும்‌. 
(3) பொருளுடையாவதற்கு மதிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

(4) அரசின்‌ பிரசைகளால்‌ மட்டூம்‌ அனுபவிக்கப்படுவனவாகும்‌. 

(5) வறுமை, கையறு நிலை என்ற சூழ்நிலைகளில்‌ பொருளற்றவையாகிவிடும்‌. 


பிரதிநிதித்துவ ஜனநாயகம்‌ என்பது: 

(1) சாதாரண மக்களை அரசியலிலிருந்து தூரப்படுத்துவதன்‌ மூலம்‌ அரசாங்கத்தின்‌ உறுதித்தன்மையைப்‌ பேணுவதற்கு 
உதவிபுரியும்‌. 

(2) ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பிரயோக வடிவத்தைத்‌ தருகிறது. 

(3) ஆட்சி பற்றிய தீர்மானம்‌ எடுக்கும்‌ பொறுப்பிலிருந்து சாதாரண பிரசைளை விடூவிக்கின்றது. 

(4) நிபுணத்துவ அறிவையுடைய ஆட்களின்‌ கையில்‌ ஆட்சியை ஒப்படைக்க வாய்ப்பளிக்கிறது. 

(5) ஆள்வோர்‌ - ஆளப்படுவோர்‌ சேய்மையை இல்லாதொழிக்கின்றது. 


சமஷ்டி அரசாங்கம்‌ என்பது: 

(1) பிறிதொரு அதிகார வேறாக்க மாதிரியாகும்‌. 

(2) ஒற்றுமையினதும்‌ வேற்றுமையினதும்‌ நன்மைகளை ஒன்றிணைப்பதாகும்‌. 

(3) அதிகம்‌ மத்தியமயப்படுத்தப்பட்ட மத்திய அரசாங்கம்‌ உருவாகுவதற்கு வழிசமைக்கும்‌. 

(4) பிரதேச மட்டத்தில்‌ செறிந்துள்ள சிறுபான்மையினரின்‌ உரிமைகளைப்‌ பாதுகாக்க உதவும்‌. 

(5) பரப்பளவில்‌ பெரிய அரசுகளுக்குச்‌ சாலவும்‌ பொருந்தும்‌. 
ஒற்றையாட்சி அரசாங்கம்‌ என்பது: 

(1) அதிகாரமற்ற ஒரு மத்திய அரசாங்கம்‌ உருவாகுவதற்கு வழிசமைக்கின்றது. 

(2) சிறிய அரசுகளுக்கு அல்லது ஒருமைத்‌ தன்மையிலான பிரதேசங்களைக்‌ கொண்ட அரசுகளுக்குச்‌ சாலவும்‌ 

பொருந்தும்‌. 

(3) முழு நாட்டிலும்‌ ஒருமைத்‌ தன்மையான சட்ட மற்றும்‌ நிர்வாக முறைமையைப்‌ பேணுவதற்கு உதவும்‌. 

(4) அரசாங்கத்தின்‌ வேலைகள்‌ இரு முறை மேற்கொள்ளப்படுவதால்‌ ஏற்படும்‌ வீண்‌ விரயத்தைத்‌ தடுக்க உதவும்‌. 
(5) அரசாங்கத்தின்‌ பொறுப்புக்கூறலையும்‌ பொறுப்பாதலையும்‌ தெளிவாக இனங்காண உதவும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 11- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


16. 


17. 


18. 


19, 


20. 


21. 


16 முதல்‌ 35 வரையிலான வினாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ வினாவின்‌ தலைப்புடன்‌ தொடர்பான ஐந்து கூற்றுகளைக்‌ 
கொண்டுள்ளது. அவற்றுள்‌ நான்கு கூற்றுகள்‌ சரியானவையாகும்‌. சரியான கூற்றுகளின்‌ தொகுதியைத்‌ தெரிவுசெய்க. 


மந்திரி சபை அரசாங்க முறை என்பது: 
A — நாம மற்றும்‌ உண்மை என்ற இரு நிறைவேற்றுப்‌ பகுதிகளைக்‌ கொண்டதாகும்‌. 
B - கூட்டுப்‌ பொறுப்பு மற்றும்‌ தனிப்பட்ட பொறுப்பு என்ற இரு மூலக்கொள்கைகளின்‌ அடிப்படையில்‌ செயற்படும்‌. 
C - வெற்றிகரமான செயற்பாட்டுக்கு அரசியல்‌ ஒருமைத்‌ தன்மையை வேண்டுகிறது. 
D - அரசாங்கத்தினுள்‌ மந்திரி சபையின்‌ சர்வாதிகாரம்‌ தோன்றும்‌ போக்கினைக்‌ காட்டி நிற்கின்றது. 
E - சிறப்பாக ஒழுங்கமைந்த இரு கட்சி முறையின்‌ கீழ்‌ வெற்றிகரமாகச்‌ செயற்படும்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


ஜனாதிபதி அரசாங்க முறை என்பது: 
A - மந்திரி சபை முறையை விட அரசாங்கத்தின்‌ உறுதிப்பாட்டை உத்தரவாதப்படுத்தும்‌. 
B - அரசியல்‌ கட்சிகளின்‌ செல்வாக்குச்‌ செலுத்தலைக்‌ குறைக்கும்‌. 
C - சமூகப்‌ பலதன்மையுடைய நாடுகளுக்குச்‌ சாலவும்‌ பொருந்தும்‌. 
D - ஜனநாயக ஆட்சியை ஓரளவு பலவீனப்படுத்தும்‌. 
E - வலு வேறாக்கத்தின்‌ அடிப்படையில்‌ செயற்படும்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 
ஐக்கிய அமெரிக்க சமஷ்டி அரசாங்கமானது: 
A - ஒரு மத்திய அரசாங்கத்தையும்‌ ஐம்பது மாகாண அரசாங்கங்களையும்‌ கொண்டூள்ளது. 
B - வலு வேறாக்கம்‌, தடைகள்‌ சமன்பாடுகள்‌ என்ற மூலக்கொள்கைகளின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்டூள்ளது. 
C - மாகாண அரசுகள்‌ தமது சுய விருப்பின்படி வெளியேறும்‌ உரிமையைக்‌ கொண்ட ஒன்றிய அரசுகளைக்‌ 
கொண்டது. 
D - பலவீனமான மத்திய அரசாங்கத்தையும்‌ பலமான மாகாண அரசாங்கங்களையும்‌ பண்பாகக்‌ கொண்டுள்ளது. 
E - பழம்‌ சமஷ்டிவாதத்திற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளப்படும்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


பிரித்தானிய அரசாங்கத்தின்‌ சட்டத்துறையானது: 

A - பாராளுமன்றம்‌ என்றழைக்கப்படூகிறது. 

B - இரு மன்றுகளைக்‌ கொண்டது. 

C - பாராளுமன்றின்‌ இறைமை என்ற கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ செயற்படுகிறது. 

D - தனது சட்டவாக்கப்‌ பணிகள்‌ தொடர்பாக மகா இராணியாருக்குப்‌ பொறுப்புக்கூற வேண்டும்‌. 

E - அரசியல்‌ முறைமையில்‌ சட்டவாக்கம்‌ செய்யும்‌ உயர்தன்மை பொருந்திய தாபனமாகும்‌. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 
1958 டிகோல்‌ யாப்பின்‌ கீழ்‌ பிரான்சில்‌ தாபிக்கப்பட்ட அரசாங்கமானது: 

A - நான்காம்‌ குடியரசு எனவும்‌ அழைக்கப்படுகிறது. 

B - ஜனாதிபதி மற்றும்‌ மந்திரி சபை முறைகளின்‌ மூலக்கொள்கைகளைக்‌ கொண்ட கலப்பு அரசாங்க 

முறையினதாகும்‌. 
C - பலமான நிறைவேற்றுத்துறை, பலவீனமான சட்டத்துறை என்ற அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்டூுள்ளது. 


D - ஐந்து வருடப்‌ பதவிக்காலத்துக்கு மக்களால்‌ தெரிவுசெய்யப்படும்‌ ஒரு ஜனாதிபதியினால்‌ தலைமை 
தாங்கப்படுகிறது. 

E - 1789 இற்குப்‌ பின்னர்‌ உருவாக்கப்பட்ட மிகவும்‌ வெற்றிகரமான அரசாங்கமுறை எனக்‌ கருதப்படுகிறது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


இந்திய சமஷ்டி அரசாங்க முறை என்பது: 

A — 1950 இல்‌ உருவாக்கப்பட்ட சமஷ்டி யாப்பின்‌ கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டது, 

B - மருவிய சமஷ்டி எனக்‌ கருதப்படுகிறது. 

C - இரட்டைக்‌ குடியுரிமையின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்டூள்ளது, 

D - ஒரு மத்திய அரசாங்கத்தையும்‌ இருபத்தொன்பது மாநில அரசாங்கங்களையும்‌ கொண்டூள்ளது. 

E - பலமான மத்திய அரசாங்கமும்‌ பலவீனமான மாநில அரசாங்கங்களும்‌ என்ற அடிப்படையில்‌ கட்டியெழுப்பப்பட்டுள்ளது, 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-12- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


22. சுவிட்சர்லாந்து சமஷ்டி அரசாங்க முறையிலுள்ள சமஷ்டி மன்றமானது: 


A - ஓத்த அதிகாரங்களையுடைய இரு மன்றுகளைக்‌ கொண்டதாகும்‌. 

B - இரு மன்றுகளும்‌ ஒன்றாகக்‌ கூடும்போது ஐக்கிய சமஷ்டி மன்றம்‌ என்றழைக்கப்படுகிறது. 

C - சமஷ்டி அரசாங்க முறையிலுள்ள உயர்‌ சட்டவாக்குனராகும்‌. 

D - சமஷ்டிப்‌ பேரவை, சான்சலர்‌, சமஷ்டி நீதியரசர்கள்‌ என்போரை நியமிக்கும்‌ பொறுப்பை வகிக்கின்றது. 
E - கன்ரன்களினால்‌ மறைமுகமாக நியமிக்கப்படும்‌ பிரதிநிதிகளைக்‌ கொண்டதாகும்‌. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


23. சர்வதேச அரசியல்‌ என்பது! 


A - சர்வதேச சமூகத்தில்‌ அரசுகளால்‌ மேற்கொள்ளப்படும்‌ அதிகாரப்‌ போராட்டமாகும்‌. 

B - அரசுகளின்‌ தேசிய நலன்களை விருத்திசெய்வதையும்‌ பாதுகாப்பதையும்‌ நோக்கமாகக்‌ கொண்டதாகும்‌. 
C - வாக்குகளினால்‌ அன்றி துப்பாக்கி ரவைகளினால்‌ மேற்கொள்ளப்படும்‌ போராட்டமாகும்‌. 

D - வல்லரசுகளுக்கிடையில்‌ நிலவும்‌ அதிகாரப்‌ போராட்டமாகும்‌. 

E — 'அரசாங்கமற்ற அரசியல்‌' என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


24. பொதுக்‌ கொள்கைள்‌ என்பது: 


A - விசேட இலக்குகளை அடைவதற்காக அரசாங்கத்தினால்‌ வடிவமைக்கப்பட்ட கொள்கைகளாகும்‌, 

B — அரசாங்கம்‌ மேற்கொள்வதற்கோ மேற்கொள்ளாமலிருப்பதற்கோ விரும்பும்‌ கொள்கைகளாகும்‌. 

C - தேர்தல்‌ வெற்றியை இலக்காகக்‌ கொணடு அரசியல்‌ கட்சிகள்‌ முன்வைக்கும்‌ கொள்கைகளாகும்‌. 

D - மக்களின்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதனை அல்லது குறைப்பதை இலக்காக்க்‌ கொண்ட கொள்கைகளாகும்‌. 
E - மக்கள்‌ கோரிக்கைகளுக்குத்‌ துலங்குவதற்கு அரசு திட்டமிடும்‌ கொள்கைகளாகும்‌. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


A — 


- 


B 
£. = 
D - 
E 


சமூக மோதல்கள்‌ ஏற்படுவதில்‌ பாதிப்புச்‌ செலுத்தும்‌ காரணிகளாவன: 


சமூகத்தில்‌ சமூக வர்க்கங்களுக்கிடையில்‌ அதிகாரங்களும்‌ வளங்களும்‌ சமமற்ற வகையில்‌ பங்கீடு 
செய்யப்படுகின்றமை 

மனிதர்களின்‌ சமூக நடத்தையைப்‌ பாதிக்கும்‌ சமூக ஒழுக்கங்கள்‌ தொடர்பான உடன்பாடின்மை 

தமது நலன்களை விருத்திசெய்வதில்‌ சமூக வர்க்கங்களுக்கிடையில்‌ நிலவும்‌ போராட்டம்‌ 

சமூக அதிகாரத்தையும்‌ வளங்களையும்‌ கட்டூப்படுத்துவதில்‌ சமூக வர்க்கங்களுக்கிடையில்‌ நிலவும்‌ போட்டி 
தமது கருத்தினை எதிர்க்‌ குழுவின்‌ மீது திணிப்பதற்குச்‌ சமூகக்‌ குழுக்கள்‌ திட்டமிட்டுச்‌ செய்யும்‌ முயற்சிகள்‌ 


(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


26. 1833 கோல்புரூக்‌ - கமரன்‌ சீர்திருத்தங்களின்‌ பிரதான நோக்கங்களாவன: 


A - ஜனநாயக ஆட்சியின்‌ விருத்திக்கான கதவு திறந்துவிடப்படல்‌ 

[3 - நாட்டின்‌ பொருளாதாரத்தை மானிய முறையிலிருந்து முதலாளித்துவ முறைக்கு மாற்றுவதற்குத்‌ தேவையான 
கீழ்க்‌ கட்டமைப்பினை ஏற்படுத்துதல்‌ 

C - புத்த சமயத்தை அரச மதமாகப்‌ பாதுகாத்து மேம்படுத்துதல்‌ 

D - நாட்டை ஓர்‌ ஐக்கிய அரசின்‌ கீழ்‌ கொண்டு வருதல்‌ 

E - சிவில்‌ சேவையில்‌ நுழைவதற்கு இலங்கையர்களுக்கு வாய்ப்பளித்து அரசாங்கத்தின்‌ செலவுகளைக்‌ குறைத்தல்‌ 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


27. 1833 கோல்புரூக்‌ - கமரன்‌ சீர்திருத்தங்களின்‌ சில பாதகமான விளைவுகளாவன: 


A - இலங்கை ஓர்‌ ஐக்கிய அரசாகத்‌ தோற்றம்‌ பெற்றமை 

B - இனவாரிப்‌ பிரதிநிதித்துவம்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டமையால்‌ இனங்களுக்கிடையில்‌ இனவாதம்‌ வளர்ச்சியடைந்தமை 

C - தன்னிறைவு மிக்க கிராமியப்‌ பொருளாதாரம்‌ அழிவுற்றமை 

D - வர்த்தகப்‌ பயிர்ச்செய்கை அறிமுகம்‌ செய்யப்பட்டமையால்‌ மத்திய மலைநாட்டில்‌ காணிப்‌ பிரச்சினை 
உருவாகியமை 

ட்‌ - வர்த்தகப்‌ பயிர்ச்செய்கைக்குத்‌ தேவையான உழைப்பைப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு இந்திய ஊழியர்களை 
இறக்குமதி செய்தமையால்‌ இந்தியத்‌ தமிழர்‌ பிரச்சினை உருவாகியமை 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 13- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


28. 1911-1924 காலப்பகுதியில்‌ நடைமுறைப்படுத்தப்பட்ட யாப்புச்‌ சீர்திருத்தங்களால்‌ இலங்கையின்‌ ஆட்சியில்‌ ஏற்பட்ட 
முக்கியமான சில மாற்றங்களாவன: 
A - தேசாதிபதியின்‌ நிலை நாம நிறைவேற்றாளர்‌ மட்டத்துக்கு இறக்கப்பட்டமை 
B - நிதிக்‌ குழு தாபிக்கப்பட்டமை 
C - அதிகரிக்கப்பட்ட அதிகாரத்தோடு சட்டமன்றின்‌ உத்தியோகப்பற்றற்ற பிரதிநிதிகளின்‌ எண்ணிக்கை 
அதிகரிக்கப்பட்டமை 
D - வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டமை 
ட்‌ - தேர்தல்‌ அரசியலின்‌ மூலம்‌ ஆட்சியில்‌ மக்களின்‌ பங்கேற்பு ஆரம்பமாகியமை 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE ' (5) ABCE 


29. பிரித்தானிய ஆட்சியின்‌ கீழ்‌ இலங்கையில்‌ ஏற்பட்ட முக்கியமான சில அரசியல்‌, பொருளாதார, சமூக விருத்திகளாவன: 
A - சுதேச முதலாளித்துவ வர்க்கம்‌ தோன்றியமை 
B - இடதுசாரி இயக்கத்தின்‌ வளர்ச்சி 
C - அரசியலில்‌ கல்வி கற்ற மத்தியதர வர்க்கத்தின்‌ செல்வாக்கு அதிகரித்தமை 
D - நிலமானியப்‌ பிரபுக்களின்‌ அதிகாரங்களும்‌ அந்தஸ்தும்‌ படிப்படியாக வீழ்ச்சியுற்றமை 
E - குடியேற்ற நாட்டரசாங்கத்தின்‌ உதவியுடன்‌ பிரிவெனாக்‌ கல்வி மலர்ச்சியுற்றமை 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


30. இலங்கைத்‌ தேசிய இயக்கமானது: 
A - பரந்த மக்கள்‌ இயக்கமாகவிருந்தது. 
B - அரசியல்‌ யாப்புச்‌ சீர்திருத்த இயக்கமாக இருந்தது. 
C - இந்தியத்‌ தேசிய இயக்கத்தைப்‌ போன்று பலமானதாக இருக்கவில்லை. 
D - மேற்கத்தியமயமான சமூக உயர்‌ குழாமினரால்‌ தலைமைதாங்கப்பட்ட இயக்கமாக இருந்தது. 
E - இலங்கையர்களுக்கு அதிகம்‌ பொறுப்பு மிக்க ஓர்‌ அரசாங்க முறையைப்‌ பெற்றுக்கொள்வதற்காகச்‌ செயற்பட்ட 
ஓர்‌ இயக்கமாகவிருந்தது. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


31, 1931 டொனமூர்‌ அரசியல்‌ யாப்பு: 


A - நிறைவேற்றுப்‌ பணிகளைப்‌ புரிவதற்குத்‌ தேசாதிபதி, அமைச்சரவை, நிறைவேற்றுக்‌ குழு என்பவற்றைக்‌ 
கொண்ட ஒரு பொறிமுறையை அறிமுகம்‌ செய்தது. 


B - தேசாதிபதியின்‌ நிலையை நாம நிறைவேற்றாளர்‌ நிலைக்கு இறக்கியது. 

C - வருடாந்த பாதீடு தொடர்பாக அமைச்சரவையை அரசாங்க சபைக்குப்‌ பொறுப்புக்கூறலுக்குட்படுத்தியது. 

D - சில நிபந்தனைகளின்‌ கீழ்‌ 21 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும்‌ வாக்குரிமையை வழங்கியது. 

E - சட்டவாக்க, நிறைவேற்றுப்‌ பணிகள்‌ இரண்டும்‌ ஒப்படைக்கப்பட்ட அரசாங்க சபை என்றழைக்கப்பட்ட ஒரு 
பிரதிநிதிகள்‌ மன்றைத்‌ தாபித்தது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


32. 1931 டொனமூர்‌ அரசாங்கத்திலிருந்த மூன்று அரச அதிகாரிகள்‌: 
A - உத்தியோகரீதியாக அரசாங்க சபையிலும்‌ அமைச்சரவையிலும்‌ உறுப்புரிமை பெற்ற குடியேற்ற நாட்டாட்சியின்‌ 
பிரதிநிதிகளாக இருந்தனர்‌. 
B - அரசாங்க சபைக்குக்‌ கூட்டாகப்‌ பொறுப்புக்‌ கூறுவதற்கு உட்படூத்தப்பட்டனர்‌. 
ட - இலங்கை அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்குவோராகச்‌ செயற்படூவர்‌ என எதிர்பார்க்கப்பட்டனர்‌. 
D - தேசாதிபதியுடன்‌ இணைந்து புறம்பான ஒரு நிறைவேற்று மன்றமாகச்‌ செயற்பட்டதைக்‌ காண முடிந்தது. 
ட்‌ - யாப்பின்‌ 'காவல்‌ நாய்கள்‌' என அறியப்பட்டனர்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


33. 1948 சோல்பரி அரசியல்‌ யாப்பு: 


A - பிரித்தானிய ஆட்சியாளர்கள்‌ சுதந்திரத்தோடு வழங்கிய சுதந்திர இலங்கையின்‌ முதலாவது யாப்பாகும்‌. 
B - சமமான அதிகாரங்களைக்‌ கொண்ட இரு மன்ற சட்டமன்றைக்‌ கொண்டதாகும்‌. 

C - 1944 அமைச்சரவை நகல்‌ திட்டத்தின்‌ அடிப்படையில்‌ அமைந்திருந்தது. 

D - சிறுபான்மையினரின்‌ உரிமைகளைப்‌ பாதுகாப்பதில்‌ விசேட கவனத்தைச்‌ செலுத்தியது. 

ட்‌ - 1972 முதலாம்‌ குடியரசு யாப்பின்‌ உருவாக்கத்தோடு இல்லாதொழிக்கப்பட்டது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-14- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


34. 


35. 


39. 


1 948 சோல்பரி அரசியல்‌ யாப்பு: 

A - பிரித்தானிய வெஸ்ட்மின்ஸ்டர்‌ அரசாங்க மாதிரியை ஒத்ததோர்‌ அரசாங்க முறையை வழங்கியது. 

B - உண்மை நிறைவேற்றுப்‌ பகுதி என்றழைக்கப்பட்ட மந்திரி சபைக்கு நிறைவேற்று அதிகாரத்தை வழங்கியது. 
C - வரையறுக்கப்பட்ட சட்டவாக்க அதிகாரத்தைப்‌ பெற்ற பாராளுமன்றம்‌ என்றழைக்கப்பட்ட ஒரு சட்டமன்றை 

நிறுவியது. 

D - சிறுபான்மையினரின்‌ உரிமைகளைப்‌ பாதுகாப்பதற்கு விஷேட காப்பீடுகளை வழங்கியது. 

ட்‌ - பிரதமரால்‌ நியமிக்கப்பட்ட ஒரு நாம நிறைவேற்றாளர்‌ பதவியை அறிமுகம்‌ செய்தது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE - (5) ABCE 


| 972 முதலாம்‌ குடியரசு அரசியல்‌ யாப்பு: 

A - பெரிய பிரித்தானியாவுடனிருந்த சகல யாப்புத்‌ தொடர்புகளையும்‌ கையுதிர்க்கும்‌ திருப்பத்தினைக்‌ குறித்து 

நிற்கின்றது. 

B - இலங்கையின்‌ உத்தியோகரீதியான பெயரை n லங்கா' என்று மாற்றியது, 

C - சோல்பரி யாப்பின்‌ கீழ்‌ செயற்பட்ட மந்திரி சபை முறையைத்‌ தொடர்ந்து கொணடு நடத்தியது, 

D - நாட்டில்‌ வாழ்ந்த சகல இந்தியத்‌ தமிழர்களுக்கும்‌ குடியுரிமையை வழங்கியது. 

E - நீதித்துறையையும்‌ சிவில்‌ சேவையையும்‌ அரசியல்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ கட்டூப்பாட்டூக்கு உட்படுத்தியது. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


36 முதல்‌ 40 வரையிலான வினாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ வினாவின்‌ தலைப்புடன்‌ தொடர்பான ஐந்து கூற்றுகளைக்‌ 
கொண்டுள்ளது. அவற்றுள்‌ நான்கு கூற்றுகள்‌ பிழையானவையாகும்‌. பிழையான கூற்றுகளின்‌ தொகுதியைத்‌ தெரிவுசெய்க. 


| 972 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட தேசிய அரசுப்‌ பேரவை: 

A - சோல்பரி யாப்பின்‌ கீழிருந்த சட்டத்துறையை ஒத்ததாகவிருந்தது. 

B - தெரிவுசெய்யப்பட்ட மற்றும்‌ நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களைக்‌ கொண்டிருந்தது. 

C - பாராளுமன்றின்‌ இறைமை என்ற கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்ட தாபனமாக இருந்தது. 
பி - குறைந்தபட்சம்‌ மாதத்துக்கு ஒரு முறையாவது கூட வேண்டும்‌. 

ட்‌ - சனாதிபதி என்றழைக்கப்பட்ட நாம நிறைவேற்றாளரினால்‌ தலைமை தாங்கப்பட்டது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


1 978 இரண்டாம்‌ குடியரசு அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட அரசாங்க முறை: 

A - சனாதிபதி முறைக்குள்‌ மறைந்த மன்னராட்சி முறையினதாக இருக்கின்றது. 

B - சனநாயக முறையில்‌ தெரிவுசெய்யப்பட்ட சனாதிபதிப்‌ பதவியால்‌ போர்த்தப்பட்ட ஒரு சரவாதிகார முறையாகும்‌. 
C - பிரான்சிய சனாதிபதி முறையை ஓத்த கலப்பு நிறைவேற்று முறையாகும்‌. 

D - அமெரிக்க சனாதிபதி முறையை ஒத்த சனாதிபதி முறையாகும்‌. 

E - சனாதிபதியினால்‌ தலைமை தாங்கப்படும்‌ பாராளுமன்ற முறையாகும்‌. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


1978 மூல யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட பாராளுமன்றம்‌; 

A - பாராளுமன்றின்‌ இறைமை என்ற மூலக்கொள்கையின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்டுள்ளது. 

B - மக்களால்‌ தெரிவுசெய்யப்படும்‌ உறுப்பினர்களை மட்டும்‌ கொண்டுள்ளது. 

C - ஐந்து வருட பதவிக்காலத்துக்குத்‌ தெரிவு செய்யப்படும்‌ தனி மன்றச்‌ சட்டத்துறையாகும்‌. 

D - பிரதம மந்திரியின்‌ மதியுரையின்‌ மீது சனாதிபதியால்‌ கலைக்கப்படும்‌. 

E — சட்டவாக்கம்‌ தொடர்பாக பூரண சட்டவாக்க அதிகாரத்தைக்‌ கொண்டதன்று. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


1 978 யாப்பின்‌ மீதான 19ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்புப்‌ பேரவையின்‌ பணிகளாவன: 
A - உயர்‌ பகிரங்க அதிகாரிகளை நியமிப்பதில்‌ சனாதிபதிக்கும்‌ மந்திரி சபைக்கும்‌ உதவிபுரிதல்‌ 

B - நல்லாட்சி தொடர்பான விவகாரங்களைக்‌ கையாளுவதில்‌ சனாதிபதிக்கு உதவுதல்‌ 

C - சில அரச ஆணைக்குழுக்களுக்கு ஆட்களை நியமிப்பதில்‌ சனாதிபதிக்குச்‌ சிபார்சு செய்தல்‌ 

D - பகிரங்க ஊழியர்களின்‌ இலஞ்ச, ஊழல்கள்‌ தொடர்பாகச்‌ செயற்படூவதில்‌ சனாதிபதிக்கு உதவுதல்‌ 

E - அமைச்சுக்களின்‌ செயலாளர்களை நியமிப்பதில்‌ சனாதிபதிக்கு உதவுதல்‌ 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 15 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


40, 1978 அரசியல்‌ யாப்பில்‌ சேர்க்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள்‌: 
A - அனைத்துலக மனித உரிமைகள்‌ பிரகடனத்திலுள்ள உரிமைகளை எவ்வகையிலும்‌ ஒத்தவையன்று. 


B - பிரசைகளால்‌ மட்டுமே அனுபவிக்கப்படலாம்‌. 

C - நிறைவேற்றுச்‌ செயற்பாடுகளால்‌ மீறப்பட்டால்‌ மட்டுமே நீதித்‌ தீர்ப்பை நாடலாம்‌, 

D - அரசியல்‌ யாப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள்‌ இறைமையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பகுதியாகும்‌. 

E - அரசுக்கும்‌ நீதித்துறைக்குமிடையில்‌ மோதல்‌ ஏற்படுவதில்‌ தாக்கம்‌ புரியும்‌ பிரதான மூலாதாரமாகக்‌ 
கருதப்படுகிறது, 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


@ 41 முதல்‌ SO வரையிலான வினாக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ வினாவின்‌ தலைப்புடன்‌ தொடர்பான ஐந்து கூற்றுகளைக்‌ 
கொண்டுள்ளது. அவற்றுள்‌ நான்கு கூற்றுகள்‌ மாத்திரம்‌ சரியானவையாகும்‌. சரியான கூற்றுகளின்‌ தொகுதியைத்‌ 
தெரிவுசெய்க. 


41. 1978 அரசியல்‌ யாப்புக்கான 19ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌: 
A - சனாதிபதியின்‌ பதவிக்காலம்‌ 6 வருடங்களிலிருந்து 5 ஆகக்‌ குறைக்கப்பட்டூள்ளது,. 
B - சனாதிபதி வேட்பாளர்களின்‌ குறைந்தபட்ச வயதெல்லை 30 இலிருந்து 35 ஆக அதிகரிக்கப்பட்டூள்ளது. 
C - ஓர்‌ ஆள்‌ இரு தவணைகளுக்கே சனாதிபதிப்‌ பதவிக்குத்‌ தெரிவுசெய்யப்படலாம்‌ என்ற வரையறை மீள 


விதிக்கப்பட்டுள்ளது. 
D - பாராளுமன்றம்‌ நிராகரிக்கும்‌ சட்ட மூலங்களை மக்கள்‌ தீர்ப்புக்கு விடுவதற்கு சனாதிபதிக்குள்ள அதிகாரம்‌ 
மாற்றப்படவில்லை. 
E - யாப்பினை மதித்து அதனைப்‌ பின்பற்றுவதாக உறுதியளித்தல்‌ ஜனாதிபதியின்‌ பொறுப்பாக ஆக்கப்பட்டூள்ளது, 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


42. இலங்கையின்‌ அரசியல்‌ கட்சி முறையின்‌ பிரதான பண்புகளாவன: 
A - பிரதான இரு அரசியல்‌ கட்சிகளையும்‌ அதிகளவிலான சிறிய கட்சிகளையும்‌ கொண்ட பல கட்சி முறை 
B - இரு பிரதான அரசியல்‌ கட்சிகள்‌ கட்சி முறைமையில்‌ ஆதிக்கம்‌ செலுத்துதல்‌ 
C - சிறிய அரசியல்‌ கட்சிகள்‌ பிரதான இரு அரசியல்‌ கட்சிகளையும்‌ சூழ்ந்தமைந்துள்ள இரு கூட்டுக்‌ கட்சி 
முறை 
D - இனத்துவ அடிப்படையிலான அரசியல்‌ கட்சிகள்‌ உருவாகும்‌ போக்கு காணப்படுதல்‌ 
ட்‌ - அரசியல்‌ கட்சி முறைமையில்‌ பழைய இடதுசாரிக்‌ கட்சிகள்‌ மூன்றாம்‌ சக்தியாக மீளெழுதல்‌ 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


43, 1978 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட விகிதசமப்‌ பிரதிநிதித்துவ முறை; 
A - பல அங்கத்தவர்‌ மாவட்டத்‌ தொகுதிகளின்‌ அடிப்படையில்‌ செயற்படுகின்றது. 
B - தேர்தலின்போது மூன்று விருப்பு வாக்குகளைத்‌ தெரிவிக்கும்‌ வாய்ப்பை ஒவ்வொரு வாக்காளருக்கும்‌ பெற்றுக்‌ 
கொடுத்துள்ளது. 
C — இரு கட்சி முறையின்‌ வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமைகிறது. 
D - கட்சித்‌ தலைமைத்துவத்தின்‌ சில்லோராட்சியதிகாரம்‌ பலம்‌ பெறுவதற்குப்‌ பங்காற்றுகிறது. 
E - எந்தக்‌ கட்சியும்‌ பாராளுமன்றில்‌ 2/3 பெரும்பான்மைப்‌ பலத்தைப்‌ பெறுவதை எளிதாக்குவதில்லை. 
(l) ABCD . (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) க்கிட்‌ 


44. இலங்கையின்‌ மாகாண சபைகள்‌: 
A — நாட்டின்‌ அடிப்படைச்‌ சட்டத்தினால்‌ தாபிக்கப்பட்டுள்ளன. 
B - நாட்டின்‌ இனப்‌ பிரச்சினைக்கான ஓர்‌ அரசியல்‌ தீர்வாக அறிமுகம்‌ செய்யப்பட்டன, 
C - நியதிச்‌ சட்டங்களை ஆக்குவதற்கு அதிகாரமளிக்கப்பட்டுள்ளன. 
D - ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று என்ற வகையில்‌ தாபிக்கப்பட்டுள்ளன, 
E — 1978 யாப்புக்கான 13ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டுள்ளன. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 16- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


45. ஐக்கிய நாடுகள்‌ தாபனம்‌: 
A - தற்கால உலக முறைமையில்‌ செயற்படும்‌ மிகப்‌ பெரிய அரச சார்பு நிறுவனமாகும்‌. 


B - ஐந்து வல்லரசுகளைக்‌ கொண்ட ஒரு குழுவினால்‌ ஆளப்படுகிறது. 

C - ஆறு பிரதான உறுப்பமயங்களைக்‌ கொண்டமைந்துள்ளது. 

D - உலக சமாதானத்தையும்‌ பாதுகாப்பையும்‌ பேணும்‌ பொறுப்பினைப்‌ பெற்ற பிரதான சரவதேச அரச சார்புக்‌ 
தாபனமாகும்‌. 

E - உறுப்பரசுகளின்‌ உள்ளக விவகாரங்களில்‌ தலையிடுவதில்லை என்ற மூலக்கொள்கையின்‌ அடிப்படையில்‌ 
செயற்படுகிறது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


46, ஐக்கிய நாடுகள்‌ தாபனத்தின்‌ மனித உரிமைகள்‌ பேரவை: 
A — 2006 இல்‌ பொதுச்‌ சபையினால்‌ உருவாக்கப்பட்டது. 
B - பொதுச்‌ சபையினால்‌ தெரிவுசெய்யப்படும்‌ 47 உறுப்பினர்களைக்‌ கொண்டதாகும்‌. 
C - சகல வகையான மனித உரிமைகளையும்‌ விருத்திசெய்து பாதுகாக்கும்‌ பொறுப்பினைப்‌ பெற்றுள்ளது. 
D - தொனிப்பொருள்‌ சார்ந்த மனித உரிமைகள்‌ விவகாரங்களை வருடம்‌ பூராவும்‌ கலந்துரையாடும்‌ அதிகாரம்‌ 


பெற்றுள்ளது. 
E - தனது செயற்பாடுகள்‌ தொடர்பாகச்‌ செயலாளர்‌ நாயகத்துக்குப்‌ பொறுப்புக்‌ கூற வேண்டும்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE . (5) ABCE 


47. பிராந்திய ஒத்துழைக்புக்கான தென்னாசியச்‌ சங்கம்‌; 
A - ஓர்‌ அரச சார்பற்ற நிறுவனமாகும்‌. 
B - எட்டு தென்னாசிய நாடுகளைக்‌ கொண்டதாகும்‌. 
C - பொருளாதார, சமூகப்‌ பரப்புகளில்‌ பிராந்திய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில்‌ கவனம்‌ செலுத்துகிறது. 


D - 1985 டாக்கா பிரகடனத்தின்‌ மூலக்கொள்கைகளின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்பட்டது. 
E - சர்வதேச சமுகத்தில்‌ 'வறியோரின்‌ கழகம்‌' எனப்‌ பொதுவாக அறியப்படுகிறது. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


48. பொது நலவாய அமைப்பு: 
A - யாப்பொன்றின்‌ அடிப்படையில்‌ தாபிக்கப்படாத ஒரே அரச சார்பு நிறுவனமாகும்‌. 


B - தற்போது 53 உறுப்பினர்களைக்‌ கொண்டுள்ளது. 

C - செயலாளர்‌ நாயகத்தின்‌ தலைமையில்‌ செயற்படுகிறது. 

D - உறுப்பரசுகளின்‌ அரசாங்கங்களுக்கிடையிலான உடன்பாட்டின்‌ அடிப்படையில்‌ செயற்படுகிறது. 

E - இறைமை மிக்க அரசுகளை மட்டும்‌ கொண்டிருப்பதோடு அவற்றுள்‌ பெரும்பாலானவை முன்னைய பிரித்தானிய 
காலனித்துவ நாடுகளாகும்‌. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


49. சர்வதேச மன்னிப்புச்‌ சபை: 
A - 191 இல்‌ தாபிக்கப்பட்ட ஓர்‌ அரச சார்பற்ற நிறுவனமாகும்‌. 
B - சகலரும்‌ மனித உரிமைகளை அனுபவிக்க வேண்டும்‌' என்ற தொனிப்பொருளின்‌ அடிப்படையில்‌ பிரசாரம்‌ 
செய்யும்‌ ஓர்‌ இயக்கமாகும்‌. 


C - போர்க்‌ கைதிகளின்‌ நலன்களில்‌ கவனம்‌ செலுத்தும்‌ ஓர்‌ அரச சார்பு நிறுவனமாகும்‌. 

D - பொதுவாக சர்வதேச சமூகத்தில்‌ 'அம்னஸ்டி' அல்லது AT எனப்‌ பிரபல்யமடைந்துள்ளது. 

E - மனித உரிமைகளோடு தொடர்பான சட்டமுறைப்‌ பரிந்துரை, ஊடகக்‌ கவனயீரப்புகள்‌, பிரசாரங்கள்‌, ஆய்வுகள்‌ 
போன்றவற்றில்‌ ஈடுபடுகின்றது. 

(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


50. சர்வதேச செஞ்சிலுவைக்‌ குழு: 
A - சுவிட்சர்லாந்தின்‌ ஜெனீவா நகரை மையமாகக்‌ கொண்டு செயற்படும்‌ ஒரு மனிதாபிமான நிறுவனமாகும்‌. 
B - சர்வதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தினை மேம்படுத்துவதில்‌ ஈடுபடும்‌ பிரதான சர்வதேச நிறுவனமாகும்‌. 
C - மனிதத்துவம்‌, பக்கச்சார்பின்மை, சுதந்திரம்‌, தன்னார்வம்‌, அகிலத்தன்மை என்ற மூலக்‌ கொள்கைகளின்‌ 
அடிப்படையில்‌ செயற்படுகிறது. 
D - பிரதானமாக ஆயுத மோதல்களினால்‌ பாதிக்கப்பட்டோருக்கு உதவுவதில்‌ கவனம்‌ செலுத்துகிறது, 
E - ஐக்கிய நாடுகள்‌ தாபனத்தின்‌ ஓர்‌ இணை நிறுவனமாகும்‌. 
(1) ABCD (2) BCDE (3) ABDE (4) ACDE (5) ABCE 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 17- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.3. வினாத்தாள்‌ 1 இற்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 





சரியான ஒரு விடைக்கு 02 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_18- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.4 வினாத்தாள்‌ I இற்கு விடையளித்த விதம்‌ பற்றிய அவதானிப்புகள்‌ (பாடப்பரப்புகள்‌ ரீதியாக) 


























B இலங்கை அரசியல்‌ முறையின்‌ இயல்பு 



































H இலங்கையில்‌ நிலவிய குடியேற்ற நாட்டாட்சி முறையின்‌ இயல்பு 


° > 
S 2 ë : 
: ° t Ss 
š $ B a š 
co 
RN [a] Ya '8 இ Ë 
N <~ 
ia = e3 ௮ 
$ K = Ë 
XN f னி ழ்‌ 
ON 6 ட்‌ 
+ ளு ட்‌ “மி 
= ட £ 5 
N ca, 6 
+ = டி 
s B 53 
eS © 5 GA 5 
F ° 9. 6 
= ட்‌ 3 
6) 9 9 = A 
க இ 8 =s a 
5 2 EE 
ee) ie ei B 20 
L <+ 66) 8 ௮ ல்‌ | 
co "K று று ஐ று று று று று று ஐ K K K ÉE KE mi க @ š க Dy 
ஜே ட்‌ ர ஐ று ஐ று று K K எ று று ஐ K ஐ று ஐ று K H a © tO. = மி Ë 
E ட ம்‌ ர எ ளா ளா ற ற ற ர ர ற ற ர ர க ஸ்‌ z டி Š ஞு a 
Ég S பப பாபா பாப பயம கு b =. ம்‌ Ẹ 3 
௯ aE ° யா — ல ப ப 3 
ல E 5 Š TT 5 S E = = g€ 
° Ç ' ௨) . 
டில்‌ ட்‌ a Š TCT TTT TTT TT A ë _. =l = % ட்‌ 
6 2 ° S S NITITITTITITITIITITITITIITITIITITITIITITTITITITITTITTITITITITITTTITITIITITITTTTTI ட்ட 8 யூ T இ 
௮ ௫ e ü Š TTT TTT TTT KN < | 2 rJ ல 
அ s = X(T TTT | T > S e < ட்‌ ட்‌ 
a= ௦ S ம $ o b O ந — 
= @'8 = N 2 _ 
நிக Š கக்க AE (க 
° NO ஓ 
al a D $ —— g : 
pE- 2 * TTT A எ Š 
ட்‌ = A 2 === N ட ட 
a HA பு Š = s Ë ம்‌ 
ம்‌ A) 5 Š ப று ஓ . E 5 
> X E=———= 99 Š _ | 
| > ௩௩௩ ௩௩ஙவு 0 S š s 
> ASSESSES SSYY > € ஆ டு 
Š NSS SSS SESS SSS வ௩ருஙு 0 C 6 க 
> ;௩௩௩௩௩ ௩௩௩௩ ௩௩௩௩௩௩௩௩௩௩ஙு 3 $ 3 z 
S zmymi, 00 D =. ஞ்‌ 
Q ல N =) a 
= J 5) 
S =m `e ௮ =l “டு 
° z ல்‌ a ° % 
-= =. .= = 
ao E A S — 
— : 
அ _ 2 9 A 
Š ஆ௩௩௩௩௩௩௩௩௩௩௩௩௩) I Ë ல்‌ © E 
> உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ உ © z z 5 3 ட்‌ 
ட ல ல T W பல வர்ல ல எல BT W BY ல Y எ BY எ பந்தி =“ 3 %. = ௮ 
ú பட அ 7 ப ப O @ இ, S 8 
A T: N: IS N: N: BO BO BO BO HO BO BO BO எடு எடு Bm BH: M < @ 6 3 
— ர 3 6 £ q PE 
Š ம்‌ டை இத இரு ௫ 
ல உடல ல்‌ 
co = 2. வளை 
" ட்ட = EE 
© © © © © © © © O © 
= e S ௩ Ne கு =f ரூ N = 2 
WINER 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 19 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


H பூகோள, பிராந்திய அரசியலில்‌ இலங்கை 


E சுதந்திரத்தின்‌ பின்னர்‌ இலங்கையின்‌ அரசியல்‌ யாப்பாக்கத்தின்‌ பின்னனி 


ப்‌ 
த்‌ 
ESE 
g W 
5 


உச்ச இலகுதன்மை 


வினாக்களின்‌ 
பாட அலகு எண்ணிக்கை 
(வினா இல.) 





r | இலகுதன்மை இலகுதன்மை 
2. அரசின்‌ இயல்‌ 5 67% 4 220 
kë ்‌ (4, 5) i Í 
க ! 9 
3. அரசாங்கத்தின்‌ இயல்பு, அரசாங்க 
me ம்‌ (6, 7, 8, 9, 11, 14, 88% 17 20% 
15, 16, 17) 





















. ஆட்சி முறையோடு மக்கள்‌ l 
தொடர்புபடும்‌ வழிமுறைகள்‌ (13) 
. ஜனநாயகத்துக்கும்‌ நல்லாட்சிக்கும்‌ 2 
இடையிலான தொடர்புகள்‌ (10, 12) 
7 


6. இலங்கையில்‌ நிலவிய குடியேற்ற (26, 27, 26, 29, 
நாட்டாட்சி முறையின்‌ இயல்பு 30, 31, 32) 





12 10 27% 


31 43% 





4 


k. பின்னர்‌ இலங்கையின்‌ | 33 54 35, 36) 


அரசியல்‌ யாப்பாக்கத்தின்‌ பின்னனி 


36 41% 


2] 
OO 
(2 
3 


. அரச நிர்வாகம்‌, அரச கொள்கைகள்‌ 
மற்றும்‌ பொதுநிர்வாகம்‌, 
பொதுகொள்கை மற்றும்‌ 
முகாமைத்துவம்‌ 


9. மோதல்‌ மற்றும்‌ மோதல்‌ தீர்வும்‌ a 
! ' l 

10. சர்வதேச அரசியல்‌ (23) 
5 


11. தெரிவு செய்யப்பட்ட நாடுகளின்‌ 
அரசாங்க மாதிரிகள்‌ 






61% 








31% 


24% 





(18, 19, 20, 21, 
22) 
. சுதந்திரத்தின்‌ பின்னர்‌ இலங்கையின்‌ 4 
அரசியல்‌ யாப்புகளின்‌ விசேட 

i (39, 40, 41, 44) 


. 1978 அரசியல்‌ அமைப்பின்‌ கீழ்‌ 3 
í 87,38,43 | 
ளும்‌ 
. சமூகத்தில்‌ செயற்படும்‌ அரசியல்‌ l 
இயல்பு (42) 
6 


09) 09) 2 


46% 31% 





49% 25% 


32% 24% 


D +. — 





59% 


. பூகோள, பிராந்திய அரசியலில்‌ 
இலங்கை 


(45, 46, 47, 48, 
49, 50) 


54% 46 23% 





N 
EZ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 20 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2016 
23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ 
வினாத்தாள்‌ 1 இற்கு ஒவ்வொரு பாட அலகிற்கேற்ப சரியாக விடையளிக்கப்பட்டுள்ள வீதம்‌ 


k: 


N 
— 

— 
` 

i 

m 

s: ட 


ள்ள 
ல்‌ 


அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌... 
அரசாங்கத்தின்‌ இயல்பு அரசா... 
இலங்கையில்‌ நிலவிய குடி... 
சுதந்திரத்தின்‌ பின்‌... இலங்கை.. 





மோதல்‌ மற்றும்‌ மோதல்‌ தீர்வும்‌ 
சமூகத்தில்‌ செயற்படும்‌ ... 
பூகோள, பிராந்திய அரசியல்‌... 


தெரிவு செய்யப்பட்ட நாடூகள்‌.. 
1978 அரசியல்‌ அமைப்பின்‌ ... 


அரச நிர்வாகம்‌, அரச ... 


ஜனநாயகத்துக்கும்‌ நல்லா ... 
சுதந்திரத்தின்‌ பின்னர்‌ ..... 


ஆட்சி முறையோடு மக்கள்‌ ... 


அரசின்‌ இயல்பு 
சர்வதேச அரசியல்‌ 


வினாத்தாள்‌ 1 இற்குரிய அலகுகளின்‌ இலகுதன்மையைக்‌ கவனத்தில்‌ கொள்ளும்போது உச்ச 
இலகுதன்மையான 76% பெற்றிருப்பது “அரசறிவியல்‌ விஞ்ஞானத்தின்‌ இயல்பு” எனும்‌ அலகாகும்‌. இங்கு 1, 2, 
3ஆகிய வினாக்கள்‌ இவ்‌ அலகுகளிலேயே வினவப்பட்டூள்ளதுடன்‌ இவை மாணவர்கள்‌ மிகவும்‌ அறிந்த வினாவாக 
இருப்புது இதன்‌ இலகுதன்மை உயர்வாக இருப்பதற்கான காரணமாகும்‌. 


ç 


அதிக வினாக்களான 09 வினாக்களை உள்ளடக்கிய “அரசின்‌ இயல்பு, அரசாங்கத்தின்‌ இயல்பு, 
அரசாங்க வகைகளும்‌ பணிகளும்‌” என்ற அலகுகளில்‌ 542 இலகுதன்மையை பெற்றிருப்பதுடன்‌ மிக கூடிய 
இலகுதன்மையான 68% பெற்றிருப்பது 6 வது வினாவாகும்‌. 29£மான மிக குறைந்த இலகுதன்மையை 17வது வினா 


பெற்றுள்ளது. 


“ஆட்சிமுறையுடன்‌ மக்கள்‌ தொடர்புபடும்‌ விதம்‌”, ” அரச நிர்வாகம்‌, அரச கொள்கைகள்‌ பொது 
நிர்வாகம்‌ பொதுக்‌ கொள்கை மற்றும்‌ முகாமைத்துவம்‌, மோதல்‌ மற்றும்‌ மோதல்‌ தீர்வு, சர்வதேச அரசியல்‌ 
மற்றும்‌ சமூகத்தில்‌ செயற்படும்‌ பிரயோக அரசியலின்‌ இயல்பு” போன்ற அலகுகளில்‌ இருந்து ஒரு வினா வீதம்‌ 


கேட்கப்பட்டுள்ளது. 


மிகக்‌ குறைந்த இலகுதன்மையான 24ம்‌ “சர்வதேச அரசியல்‌” எனும்‌ அலகுக்கு கிடைத்திருப்பதுடன்‌, 


அவ்வலகின்‌ கீழ்‌ கேட்கப்பட்டூள்ள வினா ஒன்றாகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ர. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.5 வினாத்தாள்‌ 1 இல்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ மாணவர்கள்‌ தெரிவை மேற்கொண்ட விதம்‌ 





(சதவீதத்தில்‌) 

லல ௮ 0ம்‌ 995400 ௨2 கெ ஐல — 

ரூமை | 9௦௯௨ 
_ 5 | 4 | 56 | wo | 964 [0 கவ்‌ 71 | 021 _ 
6 [| s [| 25 | உ | 235 | 0 நஜ o> 
பட 8 | 5 | 34 | 957 | 1315 | 2111 BBB ° | 
பட 9 | ॥ [439 | 14708 | 1583 | 845 | 129 | 028 | 
ட 2 | 4 | 3805 [| 696 | 1071 | 3085 o | 035 | 
ட 3 | 3 | 24 | 172 | அ s | 89 | 0.24 | 
பட 44 | 5 | 831 | 89 | 2003 | 1363 ந 3 os | 


ஓவ்வொரு வினாவின்‌ கீழும்‌ சரியான தெரிவினை மேற்கொண்ட மாணவர்களின்‌ சதவீதம்‌ கறுப்பு நிறம்‌ தீட்டப்பட்டுக்‌ 
காட்டப்பட்டூள்ளது. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
5. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.6 வினாத்தாள்‌ I இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌ : 


அரசியல்‌ விஞ்ஞானம்‌ I ஆம்‌ வினாத்தாள்‌ பல்தேர்வு வினாக்களை உள்ளடக்கியது. அதில்‌ 
70% க்கும்‌ மேற்பட்ட இலகுதன்மையை கொண்ட 06 வினாக்கள்‌ காணப்படுகின்றன. அவையாவன 
1, 2, 6, 11, 26, 27 ஆகிய வினாக்களாகும்‌. அதேபோல்‌ இலகுதன்மை 40% க்கும்‌ குறைந்த வினாக்கள்‌ 
15 ஆகும்‌. அவையாவன 10, 12, 17, 18, 21, 22, 23, 25, 37, 38, 39, 41, 43, 45, 46 அவற்றில்‌ மிகக்‌ 
குறைந்த இலகுதன்மை காணப்படும்‌ வினா 46 ஆகும்‌. இலகுதன்மை 23% ஆகும்‌. அதனால்‌ ஒட்டுமொத்த 
வினாப்பத்திரத்தில்‌ குறைந்த இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ வினாக்கள்‌ தொடர்பாக அவதானம்‌ செலுத்துதல்‌ 


வேண்டும்‌. 


10 ஆம்‌ வினாவானது சட்டத்தின்‌ தன்மை மற்றும்‌ அதன்‌ பிரயோகம்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவை பரீட்சிப்பதாக அமைந்துள்ளது. வினாவில்‌ தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க கூறப்பட்டுள்ளது. 
எனவே பிழையான கூற்றாக அமைவது இலக்கம்‌ 03 ஆகும்‌. இக்‌ கூற்றின்‌ மூலம்‌ தெளிவுபடுத்துவது 
சட்டமானது. சிவில்‌ சமூகத்தின்‌ விருப்புடனும்‌ அனுமதியுடனும்‌ அரசினால்‌ நடைமுறைப்படுத்தப்படுகின்றது 
என்பதாகும்‌. சட்ட உருவாக்கம்‌ மற்றும்‌ நடைமுறைப்படுத்தல்‌ தொடர்பான இக்கூற்று முழுமையாக 
தவறானதாகும்‌. அதனால்‌ இக்கூற்றை பிழையான கூற்றாக தெரிவு செய்யப்படல்‌ வேண்டும்‌. எனினும்‌ முழு 
பரீட்சார்த்திகளில்‌ இவ்வினாவிற்கு சரியான விடையினை அளித்திருப்பவர்கள்‌ 27% னர்‌ மாத்திரமே 43% 
வீதத்தினர்‌ 04 ஆம்‌ கூற்றை பிழையானது என குறிப்பிட்டுள்ளனர்‌. இதிலிருந்து தெளிவாக விளங்குவது சட்ட 
உருவாக்கம்‌ மற்றும்‌ பிரயோகம்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மிகவும்‌ கீழ்‌ மட்டத்தில்‌ காணப்படுகின்றது 


என்பதாகும்‌. 


மிகக்குறைந்த இலகுதன்மை உடைய அடுத்த வினாவாக வினா இலக்கம்‌ 12 காணப்படுகின்றது. 
இவ்வினா மனித உரிமைகள்‌ தொடர்பானதாகும்‌. இவ்வினாவில்‌ மனித உரிமைகள்‌ என்றால்‌ என்ன? 
அதனை அனுபவிக்க கூடியவர்கள்‌ யார்‌? மற்றும்‌ மனிதனின்‌ சமூக இருப்பு தொடர்பாக மனித உரிமைகளின்‌ 
அவசியம்‌ தொடர்பானதாகும்‌. கொடுக்கப்பட்டுள்ள 5 கூற்றுகளில்‌ பிழையான கூற்றை தேர்ந்தெடுப்பதே 
பரீட்சார்த்திகளிடம்‌ எதிர்பார்க்கப்பட்டது. பிழையான கூற்றாக அமைவது 04 ஆவது கூற்றாகும்‌. எனவே 
“மனித உரிமைகள்‌ என்பது அரசின்‌ பிரஜைகளால்‌ மட்டும்‌ அனுபவிக்கப்படுவதாகும்‌” எனும்‌ கூற்றாகும்‌. 
இதில்‌ சரியான விடையை தேர்ந்தெடுத்தவர்கள்‌ முழு பரீட்சார்த்திகளுள்‌ 34% மாத்திரமே. 46% இனர்‌ 
பிழையான கூற்றாக தெரிவுசெய்தது 05 ஆம்‌ வினாவையே ஆகும்‌. இவ்வாறு தளம்பலான விடைக்கான 
முக்கிய காரணம்‌ மனித உரிமைகள்‌ மற்றும்‌ அடிப்படை உரிமைகள்‌ இரண்டைப்‌ பற்றியும்‌ அவற்றுக்கு 
இடையிலான முக்கிய வேறுபாடுகள்‌ பற்றியும்‌ பரீட்சார்த்திகளுக்கு தெளிவான மற்றும்‌ உறுதியான அறிவு, 


தெளிவு காணப்படாமையே. 


மிகக்‌ குறைந்த இலகுதன்மையுடைய அடுத்த வினா 17 ஆம்‌ வினாவாகும்‌. இவ்வினாவானது 
“ஜனாதிபதி அரசாங்க முறை” பற்றியதாகும்‌. இவ்வினாவின்‌ மூலம்‌ எதிர்பார்க்கப்பட்டது ஜனாதிபதி அரசாங்க 
முறையின்‌ நடைமுறை விடயங்கள்‌ தொடர்பானதாகும்‌. 5 கூற்றுக்கள்‌ கொடுக்கப்பட்டுள்ளதுடன்‌ அவற்றில்‌ 
ஒன்று பிழயான கூற்றாகும்‌. சரியான கூற்றை தெரிவு செய்வதே பரீட்சார்த்திகளிடம்‌ எதிர்பார்க்கப்பட்டது 
சரியான கூற்றுகளின்‌ தொகுதியாக அமைவது ABD E என்ற நான்கு கூற்றுகளாகும்‌. எனவே C கூற்று 
பிழையான கூற்றாகும்‌. எனினும்‌ சரியான கூற்றுகளின்‌ தொகுதியான விடை இலக்கம்‌ 3 ஐ தெரிவு 
செய்திருந்தவர்கள்‌ முழு பரீட்சார்த்திகளிலும்‌ 30% இனர்‌ மாத்திரமே இதில்‌ தெளிவாக தெரியும்‌ விடயம்‌ 
யாதெனில்‌ மிக எளிமையான வினாவாக காணப்பட்டாலும்‌ சரியான விடையினை அளிக்கும்‌ அளவுக்கு 
ஜனாதிபதி அரசாங்க முறை மற்றம்‌ பிரயோகக்‌ காரணிகள்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மிகவும்‌ கீழ்‌ 
மட்டத்தில்‌ காணப்படுவதாகும்‌. 

க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ன 


Download Past Papers at : www.freebooks.Ik 


மிகவும்‌ இலகுமட்டம்‌ குறைவாக காணப்படும்‌ வினாவானது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடுகளின்‌ 
அரசாங்க மாதிரிகள்‌ பற்றிய வினா இலக்கங்களான 18, 21, 22 வினாக்களாகும்‌. இவ்வினாவின்‌ மூலம்‌ 
எதிர்பார்க்கப்பட்டது தெரிவுசெய்யப்பட்ட நாடுகளின்‌ அரசாங்‌ மாதிரிகள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ செயற்பாடுகள்‌, 
அதிகாரங்கள்‌, கட்டமைப்புக்கள்‌ அடிப்படைகளை பரீட்சிப்பதாகும்‌. இவ்வாறான வினாக்கள்‌ அனைத்துக்கும்‌ 
5 கூற்றுக்கள்‌ கொடுக்கப்பட்டதுடன்‌ பரீட்சார்த்திகளினால்‌ அவற்றின்‌ சரியான கூற்றுகளை இனங்காணல்‌ 
வேண்டும்‌. 18 ஆம்‌ வினாவிற்கு C கூற்றும்‌ 21 ஆம்‌ வினாவுக்கு C கூற்றும்‌ 22 ஆம்‌ வினாவிற்கு E கூற்றும்‌ 
பிழையானதாகும்‌. இதில்‌18 ஆம்‌ வினாவிற்கான சரியான விடையானது ABDE எனும்‌ கூற்றுக்களாகும்‌. 
அவற்றுக்கு சரியாக விடையளித்து இருப்பவர்கள்‌ 36% மான பரீட்சார்த்திகளே. 21 ஆம்‌ வினாவிற்குரிய 
சரியான விடையானது ABDE எனும்‌ 3 வது விடையாகும்‌. இதற்கு சரியான விடையினை 31% மான 
பரீட்சார்த்திகள்‌ வழங்கியுள்ளனர்‌. 22 ஆம்‌ வினாவுக்குரிய விடையானது ABCD எனும்‌ கூற்றுகளாகும்‌. 
அதற்கு 34% மான பரீட்சார்த்திகள்‌ மாத்திரமே சரியாக விடையளித்துள்ளனர்‌. 


எனவே 18 ஆம்‌ வினாவிற்குரிய சரியான விடைத்தொகுதி 3 உம்‌ 21 ஆம்‌ வினாவிற்கு 3 ஆம்‌ 
விடையும்‌ 22 ஆம்‌ வினாவிற்கு 1 ஆம்‌ விடையும்‌ உள்ளடக்கப்பட்டூள்ளது. எனினும்‌ இவ்வினாக்கள்‌ 3 
இற்கும்‌ சரியான விடையினை அளித்திருப்பவர்கள்‌ ஒழுங்குமுறையில்‌ 36%, 31%, 34% ஆகும்‌. இவ்வாறான 
குறைந்த இலகுதன்மையினால்‌ காட்டப்படுவது தெரிவுசெய்யப்பட்ட நாடுகளின்‌ அரசாங்க மாதிரிகள்‌ 
அவற்றின்‌ செயற்பாடூகள்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவு குறைந்த மட்டத்தில்‌ காணப்படூவதாகும்‌. 


இவை பாடத்திட்டத்தில்‌ உள்ளடக்கப்பட்டுள்ள தலைப்பாக இருப்பதுடன்‌ ஒவ்வொரு வருடமும்‌ 
பிரதானமாக மதிப்பீட்டிந்கு எடுத்துக்கொள்ளப்படும்‌ ஒரு தலைப்பாகும்‌. இவ்வாறான நிலையில்‌ குறைந்த 
அளவிலான இலகுதன்மையை காட்டூவது இப்பாட விடயங்கள்‌ பாடசாலை வகுப்பறையில்‌ ஆசிரியரினால்‌ 
வழங்கப்பட்ட அறிவு போதுமானதாக காணப்படாமையோடு நாடு பூராகவும்‌ பரந்து காணப்படும்‌ தனியார்‌ 
வகுப்புக்களின்‌ மூலமும்‌ இந்த விடயங்கள்‌ தொடர்பான அறிவு, புரிதல்‌ கிடைக்கப்பெறாமையே. மேலும்‌ 
இத்‌ தலைப்பு பற்றிய சுய மொழியிலான புத்தகங்கள்‌ எழுதப்பட்டிருப்பதுடன்‌, உரிய முறையில்‌ அவை 
பரிசீலிக்கப்படல்‌ வேண்டும்‌. மற்றும்‌ சென்ற வருட வினாப்பத்திரங்களில்‌ காணப்பட்ட இவ்வாறான 
வினாக்களை பரிசீலிப்பதுடன்‌ கடந்த வருடங்களிள்‌ க.பொ.த. (உ/தர) அரசியல்‌ விஞ்ஞான விடைத்தாள்‌ 
மதிப்பீட்டு புள்ளித்திட்டம்‌ மற்றும்‌ கொடுக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டு விடைகளை பரீட்சிப்பதனூடாக 
இக்குறைபாட்டை நீக்க முடியுமென எதிர்பார்க்கப்படுகின்றது. 


குறைந்த இலகுதன்மை மட்டம்‌ காணப்படும்‌ அடூத்த வினாவானது வினா இலக்கம்‌ 23 
ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமானது சர்வதேச அரசியலின்‌ தன்மைப்பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரீட்சிப்பதாகும்‌. எனவே கொடுக்கப்பட்டூள்ள 5 கூற்றுக்களில்‌ இருந்து சரியான 4 கூற்றுக்களை தெரிவு 
செய்யவேண்டும்‌. சரியான கூற்றுக்களின்‌ தொகுதியாக 3 ஆம்‌ விடை அமைவதோடு அவற்றில்‌ உள்ளடங்கும்‌ 
கூற்றுக்கள்‌ ABCE ஆகும்‌. சரியான விடையினை 24% மான பரீட்சார்த்திகளே வழங்கி உள்ளனர்‌. 
இவற்றின்‌ மூலம்‌ விளங்கிக்கொள்வது சர்வதேச அரசியல்‌, உயர்‌ தர பாட உள்ளடக்கத்தில்‌ மிகவும்‌ 
முக்கியமான தலைப்பாக காணப்படுவதுடன்‌ பாடசாலை மட்டத்தில்‌ கற்பிக்க வேண்டியதன்‌ முக்கியத்துவம்‌ 
கடந்த 10 வருடங்காக முன்னெடுத்து செல்லப்பட்டாலும்‌ இது பற்றி மாணவர்களிடம்‌ போதுமான அறிவு 


காணப்படவில்லை. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ரி... 


Download Past Papers at : www.freebooks.Ik 


குறைந்தளவு இலகுதன்மையை காட்டும்‌ அடுத்த வினாவாக அமைவது வினா இலக்கம்‌ 25 ஆகும்‌. 
வினா கட்டியெழுப்பப்பட்டுள்ளது சமூக மோதல்களில்‌ பாதிப்புச்‌ செலுத்தும்‌ காரணிகள்‌ யாவை? என்ற 
வினாவின்‌ மூலம்‌ பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மற்றும்‌ புரிதலை பரீட்சிப்பதே ஆகும்‌.. கொடுக்கப்பட்டூுள்ள 5 
கூற்றுக்களில்‌ சரியான விடைகள்‌ உள்ளடங்கிய தொகுதியை தெரிவு செய்வதாகும்‌. சரியான விடைத்‌ 
தொகுதி இலக்கம்‌ 4 ஆகும்‌. சரியான விடையினை ழுமு பரீட்சார்த்திகளில்‌ 31% இனர்‌ மாத்திரமே 
அளித்துள்ளனர்‌. மீண்டும்‌ ஒரு முறை இவ்வாறான பின்னடைவுக்கான காரணமாக குறிப்பிட்ட தலைப்பு 


தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மட்டம்‌ மிகவும்‌ கீழ்‌ மட்டத்தில்‌ காணப்படூவதாகும்‌. 


இந்த தலைப்பு தொடர்பாக இதுவரை சுய மொழியில்‌ எழுதப்பட்ட பாடநூல்கள்‌ பல இருப்பதுடன்‌ மேலே 
கூறப்பட்டவாறு இப்பாட நூல்களை பரிசீலிப்பது மிகவும்‌ முக்கியமாகும்‌. பாடநூல்‌ பரிசீலனை, கடந்தகால 
வினாப்பத்திர பரிசீலனை, புள்ளித்திட்ட நடைமுறைகளை ஆய்வு செய்தல்‌ மாணவர்களின்‌ குறைந்த 
இலகுதன்மை மட்டதை தீர்க்க உதவும்‌ ஒரு மார்க்கமாகக்‌ குறிப்பிட முடியும்‌. 


வினா இலக்கம்‌ 37 கவனத்தில்‌ கொள்வது 1978 ஆம்‌ குடியரசு யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட அரசாங்க 
முறையின்‌ தன்மைகள்‌ தொடர்பானது. பரீட்சார்த்திகளினால்‌ செய்ய வேண்டியது கொடுக்கப்பட்டூுள்ள 
கூற்றுக்கள்‌ 5 இல்‌ பிழையான கூற்றுக்களின்‌ தொகுதியை தெரிவு செய்வதாகும்‌. அதில்‌ பிழையான 
கூற்றுத்‌ தொகுதியாக ABDE தொகுதியைக்‌ கொண்ட 3 வது விடையாகும்‌. அதனை தெரிவுசெய்த 
பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 32% ம்‌ இதில்‌ தெளிவாவது 2 ஆம்‌ குடியரசு யாப்பின்‌ கீழ்‌ காணப்படும்‌ 
ஆட்சி முறையின்‌ தன்மை தொடர்பாக பரீட்சார்த்திகளிடையே போதுமான அறிவு காணப்படாமையே. 


குறைந்த இலகுதன்மை மட்டத்தையுடைய அடுத்த வினா 38 ஆவது வினாவாகும்‌. இவ்வினா 
கட்டியெழுப்பப்பட்டுள்ளது 1978 மூல யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட பாராளுமன்றம்‌ தொடர்பாக 
பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரீட்சிப்பதாகும்‌. இத்‌ தலைப்புக்கேற்ற கூற்றுகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளதுடன்‌ 
அவற்றில்‌ நான்கு கூற்றுகள்‌ பிழையானதாகும்‌. பிழையான கூற்றுக்களின்‌ தொகுதியை பரீட்சார்த்திகளினால்‌ 
தேர்ந்தெடுக்கப்படல்‌ வேண்டும்‌. பிழையான கூற்றுக்களின்‌ தொகுதி ABCD எனும்‌ தொகுதியாகும்‌. இதன்‌ 
மூலம்‌ 'E' கூற்று சரியான கூற்றாகும்‌. எனினும்‌ பிழையான கூற்றுத்தொதகுதியான இல 1 ஐ தெரிவு 
செய்திருப்பவர்கள்‌ முழு பரீட்சார்த்திகளில்‌ 24% இனர்‌ மாத்திரமே. இவற்றில்‌ தெளிவாக விளங்கும்‌ விடயம்‌ 
யாதெனில்‌ மிக எளிய வகை வினாவாக இது அமைந்திப்பினும்‌, சரியான விடையினை அளிக்கும்‌ அளவிற்கு 
பாராளுமன்றம்‌, அதன்‌ அதிகாரங்கள்‌ கடமைகள்‌ மற்றும்‌ தன்மைகள்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ 


அறிவு, புரிதல்‌ என்பன மிகவும்‌ பலவீனமான மட்டத்தில்‌ காணப்படுகின்றன. 


குறைந்த இலகுதன்மை மட்டத்தைக்‌ கொண்ட அடுத்த வினா 39 வது வினாவாகும்‌. இவ்வினாவின்‌ மூலம்‌ 
1978 அரசியல்‌ யாப்பின்‌ 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டுள்ள அரசியல்‌ அமைப்பு பேரவையின்‌ 
பணிகள்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவை வளர்ப்பதாகும்‌. இதில்‌ சரியான விடைத்‌ தொகுதி ABDE 
எனும்‌ கூற்றுக்கள்‌ அடங்கிய 3 வது விடையாகும்‌. இச்‌ சரியான விடையினை பரீட்சார்த்திகளில்‌ 25%ர்‌ 
மாத்திரமே தெரிவுசெய்துள்ளனர்‌. 75% இனர்‌ சரியான விடையினை தெரிவு செய்வதற்கு முடியாமல்‌ 
போனதற்கான காரணமாக அமைவது இத்‌ தலைப்பு தொடர்பாக விசேட புதிய அறிவு மற்றும்‌ புரிந்துணர்வு 
மிகவும்‌ தாழ்‌ மட்டத்தில்‌ இருப்பதாகும்‌. பரீட்சார்த்திகளிடம்‌ புதிய விடயங்கள்‌ தொடர்பாக கண்டறியும்‌ 
தேவைப்பாடுகள்‌ இல்லாமையை நீக்குவதற்கு அறிவு பூர்வமான கலந்துரையாடல்கள்‌ மற்றும்‌ பத்திரிகைகளை 
பரிசீலித்தல்‌ நிபுணர்களின்‌ அரசியல்‌ கலந்துரையாடல்களை மேற்கொள்வதின்‌ ஊடாக பரீட்சார்த்திகளை 


இப்பிரச்சினையில்‌ இருந்து தடூக்கக்கூடியதாக இருக்கும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_25-_ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 41 மிகக்‌ குறைந்த இலகுதன்மையை கொண்ட வினாவாகும்‌. இவ்வினாவின்‌ மூலம்‌ 
எதிர்பார்க்கப்படுவது கொடுக்கப்பட்டூுள்ள 5 கூற்றுக்களில்‌ சரியான கூற்றுக்களின்‌ தொகுதியை தெரிவு 
செய்வதாகும்‌. இங்கு சரியான கூற்றுத்‌ தொகுதியாக இமைவது ABCE கூற்றுக்கள்‌ உள்ளடங்கிய 5 வது 
விடையாகும்‌. இவ்விடையினை அறிந்துள்ள மாணவர்களின்‌ எண்ணிக்கை 35% ம்‌ இவ்வினாவின்‌ மூலம்‌ 
எதிர்பார்க்கப்பட்டது. 2 ID குடியரசு யாப்பின்‌ 19ம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள்‌ 
தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மட்டத்தை அளவிடூவதாகும்‌. எனினும்‌ பெரும்பாலானோர்‌ மத்தியில்‌ 
இவ்விடயம்‌ தொடர்பான அறிவு புரிந்துணர்வு இன்மையை பிழையான விடை பகிர்ந்த 65% இன்‌ அளவிடை 


காட்டப்படுகின்றது. 


குறைந்த இலகுதன்மையைக்‌ காட்டும்‌ அடுத்த வினாவானது வினா இலக்கம்‌ 43 ஆகும்‌. இவ்வினாவின்‌ 
மூலம்‌ எதிர்பார்க்கப்பட்டது. 1978 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட விகிதசம பிரதிநிதித்துவ 
முறையின்‌ பிரயோகத்தன்மை, இம்முறையின்‌ பலம்‌, பலவீனங்களை அறிந்துகொள்ளல்‌ என்பதாகும்‌. 
இவ்வினாவின்‌ மூலம்‌ கொடுக்கப்பட்டூள்ள 5 கூற்றுக்களில்‌ சரியான விடைகள்‌ அமைந்த கூற்றுக்களை 
தெரிவு செய்தலாகும்‌. சரியான தொகுதியாக விடை இலக்கம்‌ 3 ஐக்‌ கொண்ட ABDE தொகுதியாகும்‌. 
இச்சரியான விடையினை 31% இனரே அளித்துள்ளனர்‌. இதன்‌ மூலம்‌ தெளிவாவது வினாவின்‌ மூலம்‌ 
எதிர்பார்க்கப்படுவதற்கும்‌ நடைமுறையில்‌ செயற்படும்‌ விகிதாசார பிரதிநிதித்துவ முறை செயற்பாடுகள்‌ 
தொடர்பாக மற்றும்‌ இது அரசியலில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கத்தினை பற்றியும்‌ பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மற்றும்‌ 


புரிந்துணர்வு போதுமானதாக காணப்படவில்லை என்பதே. 


இலகுதன்மை குறைந்த அடுத்த வினாக்களாக 45, 46 ஆகிய வினாக்கள்‌ காணப்படுகின்றன. 
இவ்வினாக்களானது ஐக்கிய நாடுகள்‌ சபையின்‌ செயற்பாடுகள்‌ தொடர்பாக மாணவர்களின்‌ அறிவினை 
பரீட்சிப்பதற்காக கட்டியெழுப்பப்பட்டுள்ளன. சரியான கூற்றுக்களையே இங்கு தெரிவு செய்யப்படல்‌ வேண்டும்‌. 
5 கூற்றுக்களில்‌ நான்கு கூற்றுக்கள்‌ சரியானதாகும்‌. 45 ஆம்‌ வினாவிற்குரிய சரியான விடைத்தொகுதி ACDE 
எனும்‌ கூற்றுத்‌ தொகுதி ஆகும்‌. 46 ஆம்‌ வினாவிற்குரிய சரியான தொகுதி ABCD எனும்‌ கூற்றுக்களாகும்‌. 
45 ஆம்‌ வினாவிற்குரிய விடை இலக்கம்‌ 4ஐ அளித்துள்ளவர்கள்‌ முழு பரீட்சார்த்திகளில்‌ 36% இனரே. 
46 ஆம்‌ வினாவின்‌ சரியான விடை இலக்கம்‌ 1] ஐ அளித்துள்ளவர்கள்‌ முழு பரீட்சார்த்திகளில்‌ 23% 
இனர்‌ மாத்திரமே. இதில்‌ தெளிவாக விளங்கும்‌ காரணிகள்‌ யாதெனில்‌ “பூகோள, பிராந்திய அரசுகளில்‌ 
இலங்கை” எனும்‌ தலைப்பில்‌ பரீட்சார்த்திகளின்‌ அறிவு மிகவும்‌ தாழ்‌ மட்டத்தில்‌ காணப்படூவதாகும்‌. 


மேலே கூறப்பட்ட 2016 க.பொ.த (உ/த) அரசியல்‌ விஞ்ஞான 1ம்‌ பத்திரத்தில்‌ சில குறு வினாக்கள்‌ 
இலகுதன்மை மட்டம்‌ குறைந்த அளவில்‌ காணப்படுவதற்கு சில விடயங்கள்‌ ஏதுவாய்‌ அமைகின்றன. 
இப்பலவீனத்தை நீக்கும்‌ முகமாக அவ்வவ்‌ வினாவின்‌ கீழ்‌ கொடுக்கப்பட்டூள்ள விடய செயற்பாடுகளை 
பின்பற்றுவது மட்டுமன்றி கீழ்‌ கொடுக்கப்பட்டூள்ள கற்பித்தல்‌ செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது 


உசிதமானதாகும்‌ என்பது காரணங்களை ஆராயும்போது கண்டறியப்பட்டூள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 26 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(1) பாட நிபுணர்களின்‌ ஒத்துழைப்புடன்‌ கலந்துரையாடல்‌ கருத்தரங்கு, பயிற்சி பட்டறைகளை நடாத்துதல்‌, 


இதனை தேசிய, மாகாண, வலய மட்டங்களில்‌ நடாத்துவதற்கு உரிய அதிகாரிகள்‌ நடவடிக்கை 
எடூத்தல்‌. 
(2) பாடம்‌ தொடர்பாக விசேட பயிற்சிகளைப்‌ பெற்ற ஆசிரிய ஆலோசகர்களை நியமிப்பதுடன்‌, தொடர்ந்து 
மேற்பார்வை செய்வதினூடாக மதிப்பிடல்‌. 
பாடத்திட்டத்திற்குரிய பாடப்புத்தகங்களை உருவாக்குவதற்காக உரிய துறைசார்‌ நிபுணர்களைக்‌ 
கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்களுக்கு ஆதரவு வழங்கல்‌. 
(4) பாடத்தை கற்பிக்கும்‌ ஆசிரியர்களுக்கான விசேட பயிற்சிநெறிகளை தயார்படுத்தல்‌. 
(5) மாணவர்களின்‌ அறிவு, புரிந்துணர்வு, ஆர்வம்‌ என்பவற்றை விருத்தி செய்வதற்கு கீழ்‌ காணப்படும்‌ 
செயற்பாடுகளை பின்பற்றல்‌ வேண்டும்‌. 
குழுச்‌ செயற்பாடு 
ஒப்படை 
புலனாய்வு 
திறந்த புத்தகப்‌ பரீட்சை 
குறு எழுத்து 
சுவர்‌ பத்திரிகை தயாரித்தல்‌ 
விவாதம்‌ 


பேச்சு 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-27- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.2 வினாத்தாள்‌ IH இற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்கள்‌ 


2.2.1 வினாத்தாள்‌ H இன்‌ கட்டமைப்பு 


நேரம்‌ : 03 மணித்தியாலம்‌ 
இவ்வினாத்தாள்‌ குறுவினாக்கள்‌ மற்றும்‌ கட்டுரைகள்‌ வடிவிலான மூன்று பகுதிகளைக்‌ கொண்டதாகும்‌. 


பகுதி & 20 குறு வினாக்களைக்‌ கொண்டதாகும்‌. சகல வினாக்களுக்கும்‌ 
விடையளிக்க வேண்டும்‌. ஒரு விடைக்கு 1 புள்ளி வீதம்‌ 20 புள்ளிகள்‌ 
வழங்கப்படும்‌. 


அமைப்புக்‌ கட்டுரை! கட்டுரை வடிவிலான 4 வினாக்களைக்‌ கொண்டது. 
2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும்‌. 
ஒரு விடைக்கு 20 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 40 புள்ளிகளாகும்‌. 


அமைப்புக்‌ கட்டுரை கட்டுரை வடிவிலான 4 வினாக்களைக்‌ கொண்டது. 
2 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டும்‌. 
ஒரு விடைக்கு 20 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 40 புள்ளிகளாகும்‌. 


வினாத்தாள்‌ 11 இற்கான மொத்தப்புள்ளிகள்‌ 20 + 40 4 40 = 100 ஆகும்‌. 








க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
5 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.2.2 வினாத்தாள்‌ H - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 


தொடர்பான அவதானிப்புக்களும்‌, முடிவுகளும்‌, ஆலோசனைகளும்‌ 


வினாத்தாள்‌ I இல்‌ ஒவ்வொரு வினாவுக்கும்‌ விடையளிக்கப்பட்டமை 
தொடர்பான அவதானிப்பு, வரைபடம்‌ 2, 3, என்பவற்றின்‌ அடிப்படையில்‌ 


முன்வைக்கப்பட்டுள்ளது. வினாக்களுக்கு உரிய வரைபடங்கள்‌ ஒவ்வொரு வினாவினதும்‌ 
அவதானிப்புகளுடனும்‌, முடிவுகளுடனும்‌ தரப்பட்டுள்ளது. 


பகுதி & 





1 தொடக்கம்‌ 20 வரையான வினாக்கள்‌ 


l. 


கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு கூற்றுகளும்‌ இரு அரசியல்‌ முறைமைகளில்‌ அரசுக்கும்‌ பிரசைகளுக்குமுள்ள 
தொடர்புகள்‌ ஆளப்படும்‌ விதத்தைக்‌ குறிப்பிடுகின்றன. அவ்‌ இரு அரசியல்‌ முறைமைகளையும்‌ இனங்கண்டு முறையே 
பெயரிடூக. 


(1) “இந்த அரசியல்‌ முறைமையில்‌ அரசாங்கப்‌ பதவிகளுக்கு நியமனம்‌ பெறுவதற்குப்‌ போட்டி நிலவுகிறது. தெரிவானது 
அதிகாரப்‌ பிரயோகமின்றி, எச்சமூகக்‌ குழுவினரையும்‌ தவிர்த்துவிடாது நியாயமான, காலாகாலத்‌ தேர்தல்கள்‌ 
முலம்‌ நடைபெறும்‌. தமது தலைவர்களைத்‌ தெரிவுசெய்வதிலும்‌ பொதுக்‌ கொள்கை உருவாக்கத்திலும்‌ குடிகள்‌ 
பங்கேற்க முடியும்‌. அரசியல்‌ முறைமையினால்‌ உறுதிப்படூத்தப்பட்டுள்ள சிவில்‌, அரசியல்‌ சுதந்திரங்களின்‌ கீழ்‌ 
போட்டியினதும்‌ பங்கேற்பினதும்‌ நேர்மைத்‌ தன்மை பாதுகாக்கப்படும்‌.” 


(11) “இவ்வரசியல்‌ முறைமையில்‌ குடிகளின்‌ வாழ்க்கை தனிப்பட்டதாயினும்‌ பொதுவானதாயினும்‌ அதன்‌ சகல 
அம்சங்களையும்‌ கட்டூப்படுத்துவதிலும்‌ வழிப்படுத்துவதிலும்‌ அரசு தலையிடும்‌. இதன்‌ பொருள்‌ அரசினால்‌ 
கீர்மானிக்கப்படும்‌ சில நோக்கங்களைப்‌ பூர்த்தி செய்வதனை இலக்காகக்‌ கொண்டு மக்களின்‌ அரசியல்‌, 
பொருளாதார, சமூக-கலாசார, புலமைசார்‌ வாழ்க்கை அரசினால்‌ நெறிப்படுத்தப்படும்‌ என்பதாகும்‌. அரசை 
எதிர்ப்பதற்கோ, விமர்சிக்கவோ, புதிய நோக்கமொன்றை முன்வைக்கவோ குடிகளுக்கு உரிமையில்லை.” 


1... அரராள ஜனநாயக அரசியல்‌ முறை... பப பப்ப்ப்பப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பப்ப்ப்ப்ப்பப 


கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு கூற்றுகளாலும்‌ வெளிப்படுத்தப்படும்‌ இரு அரசியல்‌ தாபனங்களையும்‌ முறையே 
பெயரிடூக. 


(1) “இவ்வரசியல்‌ தாபனம்‌ ஆள்புலத்தில்‌ வாழும்‌ சகல பிரசைகளையும்‌ உள்ளடக்கியதாகும்‌.” 
(H) “இவ்வரசியல்‌ தாபனம்‌ ஆள்புலத்தில்‌ வாழும்‌ பிரசைகளுள்‌ ஒரு பகுதியினரை மட்டும்‌ உள்ளடக்கியதாகும்‌.” 


பட்ட கண ன ச க க்கள்‌ சச க ச ச சக i 


கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு கூற்றுகளாலும்‌ வெளிப்படுத்தப்படும்‌ இரு சங்கங்களையும்‌ பெயரிடுக, 
(1) “அது ஓர்‌ ஆள்புலத்தைக்‌ கொண்ட ஒரு நிறுவனமாகும்‌. அது ஒரு நிச்சயமான ஆள்புலத்தைக்‌ கொண்டதாகும்‌.” 
(11) “அது அனைத்துலகரீதியானதாகும்‌. அது ஆள்புல எல்லைகளைக்‌ கொண்டதன்று.” 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
இடு. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


4. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள முதற்‌ கூற்றின்‌ மூலம்‌ விபரிக்கப்படும்‌ சமூக ஒழுங்கமைப்பையும்‌ இரண்டாம்‌ கூற்றின்‌ 
மூலம்‌ விபரிக்கப்படும்‌ அரசியல்‌ ஒழுங்கமைப்பையும்‌ முறையே பெயரிடூக. 

(1) “அது பொதுவான இனத்தையும்‌, பொதுவான சமயத்தையும்‌, பொதுவான வாழிடத்தையும்‌, பொதுவான மொழியையும்‌, 
பொதுவான வரலாற்றுப்‌ பாரம்பரியத்தையும்‌, பொதுவான நலன்களையும்‌, பொதுவான அரசாங்கத்தையும்‌, புவியியல்‌ 
ஐக்கியத்தையும்‌ கொண்டமைந்ததாகும்‌.” 

(H) “அது ஆள்புலம்‌. மக்கட்‌ தொகை, அரசாங்கம்‌, இறைமை ஆகிய நான்கு அத்தியாவசியக்‌ கூறுகளைக்‌ 
கொண்டதாகும்‌. இந்‌ நான்கு கூறுகளும்‌ நிலவும்போது அதன்‌ இருப்பு நிகழும்‌.” 


5. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு கூற்றுகளின்‌ மூலம்‌ சுட்டப்படும்‌ இரு அரசியல்‌ தத்துவஞானிகளையும்‌ குறிப்பிடுக. 
(i) “அரசியல்‌ சமூகக்‌ கோட்பாட்டு வரலாற்றில்‌ இடம்பெறும்‌ முதல்‌ இலட்சியவாத அரசியல்‌ தத்துவஞானி.” 
(11) “அரசியல்‌ சமூகக்‌ கோட்பாட்டு வரலாற்றில்‌ இடம்பெறும்‌ முதல்‌ யதார்த்தவாத அரசியல்‌ தத்துவஞானி.” 


1. பிளேட்டோ 


6. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு ௯ற்றுகளாலும்‌ இடைத்‌ தொடர்புடைய இரு விடயங்களின்‌ விடயப்‌ பரப்புகள்‌ 
விளக்கப்படூகின்றன. அவற்றை இனங்கண்டு முறையே பெயரிடுக. 

(1) “அது அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ ஒரு விடயப்‌ பரப்பாகும்‌. அது அரசினால்‌ ஆக்கப்பட்டு நடைமுறைப்படூத்தப்படூகிற£ 
அதனை மீறுதல்‌ ஒரு குற்றமாக இருப்பதோடு தண்டனைக்கும்‌ ஆளாக முடியும்‌. அது அகிலரீதியானதும்‌ 
சகலர்‌ மீதும்‌ பிரயோகிக்கப்படக்‌ கூடியதுமாகும்‌. அது துல்லியமானதும்‌ நிச்சயமானதுமாகும்‌. அது மனிதனின்‌ 
வெளிவாரியான செயற்பாடுகளில்‌ மட்டுமே கவனம்‌ செலுத்துகிறது.” 

(1) “அது அறவியலின்‌ விடயப்‌ பரப்பாகும்‌. அது தனிப்பட்டோரின்‌ மனச்சாட்சியால்‌ நடைமுறைப்படூத்தப்படுவதனால்‌ 
அது மனச்சாட்சியினால்‌ தீர்மானிக்கவும்படுகிறது. அது மனிதரின்‌ சிந்தனைகளையும்‌ செயல்களையும்‌ 
உள்ளடக்கிய முழு வாழ்க்கையையும்‌ வெளிப்படுத்துகிறது. அது வாழ்க்கையின்‌ உள்ளக, வெளியகச்‌ 
செய்கைகளையும்‌ வெளிப்படூத்துகிறது, அதனை மீறுதல்‌ சட்டப்படி குற்றமன்று. அதனால்‌ பெளதீகரீதியான 
தண்டனைக்குட்படூவதுமில்லை.” 


7. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள இரு பொருள்‌ விளக்கங்களாலும்‌ சுட்டப்படும்‌ இரு அரசாங்க முறைகளையும்‌ குறிப்பிடுக, 


(i) “அது ஓர்‌ ஆட்சி முறையெனப்‌ பொருள்‌ கூறப்படுவதோடு அம்முறைமையில்‌ அரசின்‌ சித்தமானது மக்களின்‌ 
நேரடியான பங்கேற்பின்‌ ஊடாக வெளிப்படுத்தப்படுகிறது.” 


(11) “அது ஓர்‌ அரசாங்க முறையாக இருப்பதோடு சட்ட இறைமையாளர்களான வாக்காளர்கள்‌ நேரடியாக அரசாங்கப்‌ 
பொறிமுறையில்‌ தலைமைத்துவத்தை வகித்துச்‌ செயற்படுத்துவதற்குப்‌ பதிலாக, தம்மைப்‌ பிரதிநிதித்துவப்படுத்தி 
தம்‌ சார்பாகச்‌ செயற்படுத்துவதற்கான இயலளவைக்‌ கொண்ட ஓர்‌ ஆட்சித்‌ தாபனம்‌ அல்லது தாபனங்க 
தாபிக்கப்பட்டபோது உருவாகியது.” 


1... நேரடி ஜனநாயக அரசாங்க முறை அ பபப பப்ப ட்ட... 
2... மறைமுக / பிரதிநிதித்துவ அரசாங்க முறை பபப பப்பட்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_30- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


8. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள்‌ இரு வரைவிலக்கணங்களும்‌ அரசாங்கத்தின்‌ பணிகளை நடைமுறைப்படுத்தல்‌, அரச 
அதிகாரத்தின்‌ தன்மை என்பன தொடர்பாக முன்வைக்கப்பட்ட இரு அரசியல்‌ கோட்பாடுகள்‌ பற்றியனவாகும்‌. அவ்‌ 
இரு கோட்பாடுகளையும்‌ இனங்கண்டு முறையே குறிப்பிடுக. 


(1) 


(11) 


“அரசாங்கத்தின்‌ மூன்று பணிகளான சட்டவாக்கம்‌, நிறைவேற்றம்‌, நீதி என்பன வேறுபட்ட ஆட்கள்‌ குழுவினால்‌ 
மேற்கொள்ளப்பட வேண்டும்‌ என்றும்‌ ஒவ்வொரு துறையும்‌ அதற்கேயுரிய செயற்பாட்டூப்‌ பரப்போடூ வரையறுக்கப்பட 
வேண்டும்‌ என்றும்‌ அச்செயற்பாட்டுப்‌ பரப்பு சுதந்திரமானதாகவும்‌ உயர்தன்மை பொருந்தியதாகவும்‌ இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ இக்கோட்பாடூ சுட்டூகிறது.” 

“அது சட்டத்தால்‌ தகைக்க முடியாத, பிரசைகள்‌ மற்றும்‌ குடிகள்‌ மீது பிரயோகிக்கப்படும்‌ அரசின்‌ உயர்‌ 
அதிகாரமாகும்‌. அது தன்னிகரற்றதும்‌ உயர்தன்மையானதும்‌ தனிமுதன்மையானதும்‌ பிரிக்க முடியாததும்‌ 
ஒப்படைக்க முடியாததும்‌ நிரந்தரமானதுமாகும்‌. அது இறுதியான ஆணையதிகாரமாக இருப்பதோடு உள்ளகமானது, 
வெளியகமானது என இரு வகைப்படும்‌.” 


9. கீழே தரப்பட்டுள்ளவை இரு வேறுபட்ட அரசாங்க முறைகளில்‌ நிறைவேற்றுத்துறை - சட்டத்துறைத்‌ தொடர்புகளின்‌ 
இயல்புகளாகும்‌. அவ்‌ இரு அரசாங்கங்களையும்‌ இனங்கண்டு முறையே பெயரிடுக. 


(1) 


(11) 


சட்டத்துறையும்‌ நிறைவேற்றுத்துறையும்‌ வெவ்வேறாகத்‌ தெரிவுசெய்யப்படுவதோடூ அவற்றுக்கு யாப்பின்‌ மூலம்‌ 
சுதந்திரமான செயற்‌ பரப்புகள்‌ ஒப்படைக்கப்படும்‌. அங்கு சட்டத்துறைக்கும்‌ நிறைவேற்றுத்துறைக்கும்‌ ஆட்கள்‌ 
உத்தியோகரீதியாகப்‌ பிரிக்கப்படூவர்‌. நிறைவேற்றுத்துறை யாப்புரீதியாக சட்டத்துறைக்குப்‌ பொறுப்புக்‌ கூறக்‌ 
கடமைப்படாததோடூ, குற்றவிசாரணை என்ற தனித்துவமான ஒரு செயன்முறையினூடாகவன்றி சட்டத்துறையினால்‌ 
நிறைவேற்றுத்‌ துறையைப்‌ பதவிநீக்கம்‌ செய்ய முடியாது.” 


“அங்கு நாம நிறைவேற்றுப்‌ பகுதி, உண்மை நிறைவேற்றுப்‌ பகுதி என்ற இரு பகுதிகள்‌ காணப்படுவதோடு 
உண்மை நிறைவேற்றுப்‌ பகுதியானது சட்டத்துறையிலுள்ள அரசியல்‌ கட்சிகளின்‌ பிரதிநிதித்துவத்தின்‌ 
பலத்தின்‌ அடிப்படையில்‌ சட்டத்துறையிலிருந்து தெரிவுசெய்யப்படும்‌ ஆட்களைக்‌ கொண்டிருக்கும்‌. ஆகவே 
அங்கு வேறாகத்‌ தெரிவுசெய்யப்படும்‌ நிறைவேற்றுத்துறை இருக்கமாட்டாது. உண்மை நிறைவேற்றுத்துறை 
சட்டத்துறையிலிருந்து தெரிவுசெய்யப்படுவதால்‌ அது சட்டத்துறைக்குப்‌ பொறுப்புக்கூறக்‌ கடமைப்பட்டதாகும்‌. 
இதன்படி நிறைவேற்றுத்துறை சட்டத்துறையின்‌ நம்பிக்கையில்‌ தங்கியிருப்பதோடு அந்நம்பிக்கையை இழப்பின்‌ 
பதவியிலிருந்து அகற்றப்படலாம்‌.” 


1. ஜனாதிபதி, அரசாங்க முறை அ அப்பப்ப 
2... பாராளுமன்ற / மந்திரி சபை அரசாங்க முறை பபப பப்பட்‌ 


10. கீழே குறிப்பிடப்பட்டவை நேரடி சனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ இரு வழிமுறைகளாகும்‌. 
அவற்றை முறையே குறிப்பிடுக. 


(1) 


(11) 


“இது மசோதாக்கள்‌ சட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னர்‌ மக்களின்‌ தீர்ப்பினைப்‌ பெற்றுக்‌ 
கொள்வதற்காகப்‌ பயன்படுத்தப்படூம்‌ மக்கள்‌ அபிப்பிராயத்தைக்‌ கோரும்‌ ஒரு வழிமுறையாகும்‌. அதன்படி 
சட்டத்துறை நிறைவேற்றும்‌ மசோதாக்கள்‌ வாக்காளர்களுள்‌ பெரும்பான்மையினரின்‌ அங்கீகாரத்தைப்‌ பெற்றாலேயே 
சட்டங்களாக ஆகும்‌.” 

“இது தெரிவுசெய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி தனக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள்‌ ஆணையை மீறினால்‌ அப்பிரதிநிதியைப்‌ 
பதவியகற்றுவதற்குப்‌ பயன்படுத்தும்‌ பிறிதொரு வழிமுறையாகும்‌. இது தொடர்பாக முன்வைக்கப்படும்‌ 
ஒரு விண்ணப்பத்தைத்‌ தேர்தல்‌ தொகுதியிலுள்ள வாக்காளர்களுள்‌ பெரும்பான்மையினர்‌ அங்கீகரிப்பின்‌ 
அப்பிரதிநிதியைப்‌ பதவியிலிருந்து அகற்ற முடியும்‌.” 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


-Jj 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ll. (1) எந்த யாப்புச்‌ சீரதிருத்தத்தினால்‌ இலங்கை ஓர்‌ ஐக்கிய அரசாக ஆக்கப்பட்டது ? 
(H) எந்த அரசியல்‌ யாப்பினால்‌ முதன்முதலாக இலங்கை ஓர்‌ ஒற்றையாட்சி அரசாகப்‌ பிரகடனம்‌ செய்யப்பட்டது ? 


12. (0) பிரித்தானியக்‌ குடியேற்ற நாட்டாட்சியாளர்களால்‌ சுதந்திரத்துக்கு முன்னைய இலங்கையில்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட 
இறுதி யாப்புச்‌ சீர்திருத்தம்‌ யாது ? 
(11) அந்த யாப்புச்‌ சீர்திருத்தத்தினால்‌ இலங்கையில்‌ தாபிக்கப்பட்ட அரசாங்க முறைமை யாது ? 


2... பாராளுமன்ற / மந்திரி சபை அரசாங்க (ID6DD)................. பப்பட்‌ 


13. (i) சோல்பரி யாப்பின்‌ கீழ்‌ செனற்‌ மன்றுக்கு ஒதுக்கப்பட வேண்டுமெனக்‌ கருதப்பட்ட குறைந்தபட்ச அமைச்சுப்‌ 
பதவிகளின்‌ எண்ணிக்கை யாது 7 


üi) சோல்பரி யாப்பினால்‌ செனற்‌ மன்றுக்கு ஒதுக்கப்பட வேண்டுமென விதிக்கப்பட்ட கட்டாய அமைச்சுப்‌ பதவி 
யாது ? 


2. .நதி அமைச்சர்‌ பதவி ப ப பபப ப பபப பப்ப. 


14. நாம நிறைவேற்றாளர்‌ பதவி நிலவிய, சுதந்திரத்துக்குப்‌ பின்னரான இலங்கையின்‌ இரு அரசியல்‌ யாப்புகளையும்‌ 
பெயரிடூக. 


I5. (1) அரசியல்‌ யாப்பு விவகாரங்கள்‌ தொடர்பாகச்‌ செயற்படூவதற்கு நீதி முன்‌ புன்ராய்வு அதிகாரத்துடன்‌ ௯டிய 
புறம்பான நீதிமன்றினைத்‌ தாபித்த அரசியல்‌ யாப்பைப்‌ பெயரிடூக. 


(11) நீதி முன்‌ புனராய்வு அதிகாரத்தை உயர்‌ நீதிமன்றுக்கு ஒப்படைத்த அரசியல்‌ யாப்பைக்‌ குறிப்பிடுக. 


16. 19ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌, 
(1) சனாதிபதியின பதவிக்காலம்‌ 


(11) ஓர்‌ ஆள்‌ அப்பதவியை வகிக்கக்கூடிய தவணைகளின்‌ எண்ணிக்கை என்பவை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட 
மாற்றங்கள்‌ யாவை 7 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


17. (1) 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்படி பாராளுமன்றத்தின்‌ பதவிக்காலம்‌ தொடர்பில்‌ மேற்கொள்ளப்பட்ட மாற்றம்‌ 
யாது 7 
(1) 19ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ பாராளுமன்றினைக்‌ கலைத்தல்‌ தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள்‌ வரையறை 


யாது ? 
1. ஐந்து வருடங்கள்‌ பபபபப்பப்ப்ப்ப்ப்ப்ப்பபபபபபப்ப்ப்்ப்ப்ப்ப.. 
2... நான்கு வருடங்களும்‌ ஆறு மாதங்களும்‌ பபப. 


18. (i) 1978 யாப்பின்‌ மூலம்‌ அடிப்படை உரிமை மீறல்‌ தொடர்பாக நீதி அதிகாரம்‌ வழங்கப்பட்டுள்ள நீதிமன்றம்‌ 
யாது ? 

(1) 1978 யாப்பின்‌ கீழ்‌ எழுத்தாணைகளைப்‌ (writ orders) பிறப்பிப்பதற்கு நீதி அதிகாரம்‌ வழங்கப்பட்டுள்ள நீதிமன்றம்‌ 
யாது ? 


19, (i) ஐக்கிய நாடுகள்‌ தாபனத்தின்‌ நிறுவனக்‌ கட்டமைப்பு எத்தனை பிரதான நிறுவனங்களைக்‌ கொண்டமைந்துள்ளது ? 


(11) மனித உரிமைகள்‌ தொடர்பான சகல விடயங்களையும்‌ கையாளும்‌ ஐக்கிய நாடுகள்‌ தாபனத்தின்‌ நிறுவனத்தைப்‌ 


பெயரிடுக. 
1,...ஆறு,. பிரதான நிறுவனங்கள்‌ அ அ அ அ அபபட ப ப டப. 
2. மனித உரிமைகள்‌ பேரவை அ அ அ அப பபப ப பபப பட்ட... 


20. (1) பிராந்திய ஒத்துழைப்புக்கான தென்னாசியச்‌ சங்கத்தில்‌ (SAARC) உறுப்புரிமை பெற்ற இறுதி அரசின்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடுக. 

(H) பிராந்திய ஒத்துழைப்புக்கான தென்னாசியச்‌ சங்கத்தின்‌ தீர்மானம்‌ எடுக்கும்‌ உயர்‌ அமைப்பினைக்‌ 
குறிப்பிடுக. 


2... வருடாந்த அரசத்‌ தலைவர்கள்‌ மாநாட்‌... sss 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_33- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி A இற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


A a வி ani . % . 
விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்ட விதம்‌ பகுத்‌ AEEA னாவாயினும்‌ அதற்கு 99% இனர்‌ 
மட்டுமே விடையளித்துள்ளனர்‌. இப்பகுதிக்கு குறுவிடைகள்‌ 


எதிர்பார்க்கும்‌ 20 வினாக்கள்‌ இடம்பெறுவதோடூ அவற்றுக்குரிய 


ப புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 
` : இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 24% 
YAY Y YY KN ama" புள்ளி 06 -10 ஆயிடையில்‌ 40% 
அக ககக ப்‌ 
ளத புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 31% 


புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 5% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 11 அல்லது 
அதற்கு மேல்‌ புள்ளிகளைப்‌ பெந்றவர்கள்‌ 31% ஆகும்‌. 10 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 40% 
ஆவர்‌. அதேபோல்‌ பரீட்சார்த்திகளில்‌ 24% த்தினர்‌ 5 அல்லது 
அதற்கு குறைவான புள்ளிகளையே பெற்றுள்ளனர்‌. 





A பகுதியில்‌ 20 வினாக்கள்‌ 
இருப்பதுடன்‌ அவற்றில்‌ 13 
வினாக்கள்‌ இலகுதன்மை 50% 
அல்லது அதற்குக்‌ கூடுதலாகும்‌. 
16 (ü ஆம்‌ வினா இலகுதன்மை 


பகுதி A வினாக்களின்‌ இலகுதன்மை 


கூடிய வினாவாக இருப்பதுடன்‌ 
அதன்‌ இலகுதன்மை 60% ஆகும்‌. 
அதேபோன்நு இலகுதன்மை 
குறைந்த வினா 4 (i) ஆவதோடு 
அதன்‌ இலகுதன்மை 9% 
ஆகும்‌. 


— 
=m 


13 (14 15 (4 | FJ 18 | 1 | 30 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_34- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


& பகுதிக்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான முழுமையான அவதானிப்புக்களும்‌, முடிவுகளும்‌, 


ஆலோசனைகளும்‌ : 


இரண்டாம்‌ வினாத்தாளின்‌ &பகுதியில்‌ உள்ள 20 வினாக்களில்‌ வினா இலக்கம்‌ 4 (1) பகுதிக்குரிய 
விடையின்‌ இலகுதன்மை மாத்திரம்‌ 10% இற்கும்‌ குறைவாக காணப்படூவின்றது. இலகுதன்மை 40% இற்கும்‌ 
குறைவாக 1,4 (1), 5, 7, 10 G1), 11 G), 13, 17 (1), 19 (11), 20 போன்ற வினாக்கள்‌ காணப்படுகின்றன. 


முதலாம்‌ வினாவிற்குரிய எதிர்பார்க்கும்‌ விடையானது இரு அரசியல்‌ முநைமைகளில்‌ அரசுக்கும்‌ 
பிரஜைகளுக்கும்‌ இடையிலான தொடர்புகள்‌ ஆளப்படும்‌ விதம்‌ என்பவற்றின்‌ ஊடாக அரசியல்‌ 
முறைமைகளை இனங்காண்பதாகும்‌. இந்த விடைக்கான இலகுதன்மை 30% இற்கும்‌ குறைவாகும்‌. 
இதனால்‌ தெளிவாவது பல்வேறு அரசியல்‌ முநைமைகளில்‌ அரசுக்கும்‌, பிரஜைகளுக்கும்‌ இடையில்‌ 
காணப்படும்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக விழுமியங்கள்‌ மற்றும்‌ அறிவு பூர்வமான வாழ்க்கை போன்ற 
விடயங்களின்‌ செயற்பாடுகள்‌ பற்றிய போதுமான தெளிவு காணப்படாமையே. இந்நிலைமையை நீக்குவதற்கு 
எடுக்கப்படும்‌ ஒரு நடவடிக்கையாக ஒவ்வொரு அரசியல்‌ முறைகளில்‌ அரசுக்குரிய பிரஜைகளுக்கும்‌ 
இடையில்‌ காணப்படும்‌ தொடர்புகளின்‌ தன்மை மற்றும்‌ ஆளப்படும்‌ விதங்கள்‌ என்பவற்றை தனித்தனியாக 


அட்டவணைப்படுத்தலும்‌ ஒப்பிட்டு பார்த்தலும்‌. 


வினாத்தாளில்‌ மிகக்‌ குறைந்த இலகுதனைமையை உடைய வினாவாக 4 (1) வினா காணப்படுகின்றது. 
அது 10% இற்கும்‌ குறைவானதாகும்‌. அதில்‌ 4 (11) பகுதியின்‌ இலகுதன்மை 70% இற்கும்‌ அதிகமாகும்‌. 
இதனால்‌ விளங்குவது சமூக ஒழுங்கமைப்பு பற்றிய அறிவு மற்றும்‌ புரிதல்‌ போதுமானதாக இல்லை மற்றும்‌ 
அரசியல்‌ ஒழுங்கமைப்பான “ATA பற்றி போதுமான புரிதல்‌ பரீட்சார்த்திகளின்‌ மத்தியில்‌ காணப்படுகின்றது. 
வினா இலக்கம்‌ 4 (1) இல்‌ இலகுதன்மை குறைவால்‌ தெளிவாவது பரீட்சார்த்திகளின்‌ மத்தியில்‌ தேசம்‌ பற்றி 
நிலவும்‌ தவறான எண்ணமாகும்‌. இதனை நீக்குவதற்கு செய்யவேண்டியது தேசம்‌ பற்றிய அரசறிவியல்‌ 


எண்ணக்கருக்களை முறையாக கலந்துரையாடூவதே சிறந்தது. 


அரசியல்‌ தத்துவ ஞானிகளின்‌ தத்துவார்த்த விடயங்கள்‌ தொடர்பான அறிவை பரீட்சிப்பதே 
5 ஆம்‌ வினவின்‌ நோக்கமாகும்‌. அதன்‌ இரண்டு பிரிவுகளுக்குமான இலகுதன்மை 30% இற்கும்‌ குறைவாகும்‌. 
இதன்‌ மூலம்‌ விளங்குவது அரசியல்‌ சிந்தனையாளர்கள்‌ மற்றும்‌ அரசியல்‌ பற்றிய உறுதியான அறிவு, 
புரிதல்‌ இல்லாமையே இந்நிலைமையை நீக்குவதற்குரிய ஆரம்ப முயற்சியாக அரசியல்‌ சிந்தனையாளர்கள்‌ 
பற்றிய நூல்களை ஆராய்வதே சிறப்பானதாகும்‌. 


பிரதிநிதித்துவத்தின்‌ இரண்டு முறைகள்‌ தொடர்பான அறிவு மற்றும்‌ புரிதலை அளப்பதே வினா 
இலக்கம்‌ 7 இன்‌ நோக்கமாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 30%- 40% இக்கும்‌ இடைப்பட்டதாகும்‌. வகுப்பறையினுள்‌ 
பல்வேறு அரசியல்‌ விடயங்கள்‌ தொடர்பாக கற்றல்‌ - கற்பித்தல்‌ நடவடிக்கைகள்‌ இடம்பெற்றாலும்‌, பாட 
உள்ளடக்கம்‌ “பிரதிநிதித்துவம்‌” தொடர்பான உறுதியான தலைப்பு காணப்படாமையினால்‌ அது தொடர்பான 
கலந்துரையாடல்கள்‌ இடம்பெறாமை இந்நிலைமைக்கு காரணமாகும்‌ என எண்ணப்படுகின்றது. அதனால்‌ 
“பிரதிநிதித்துவ முறை” தொடர்பாக வகுப்பறையினுள்‌ நிலையாக கலந்துறையாடல்களை மேற்கொள்வதன்‌ 
மூலம்‌ இந்நிலைமையை மாற்ற முடியும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_35_ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


சோல்பரி அரசியல்‌ யாப்பின்‌ செனட்‌ மன்றம்‌ மற்றும்‌ அமைச்சரவை தொடர்பான அறிவு மற்றும்‌ புரிதலை 
அளக்கும்‌ வினா இலக்கம்‌ 13 இன்‌ இலகுதன்மை 30% இற்கும்‌ குறைவானதாகும்‌. சோல்பரி அரசியல்‌ 
யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட பாராளுமன்றம்‌ மற்றும்‌ அதன்‌ பிரிவுகள்‌, கடமைகள்‌, நியமனம்‌ செய்யப்படும்‌ 
முறைகள்‌ தொடர்பான அறிவு புரிதல்‌ மற்றும்‌ பயன்பாடு பற்றி வகுப்பறையினுள்‌ செயற்பாடுகளை 


மேற்கொள்வதன்‌ மூலம்‌ இந்நிலைமையை மாற்றலாம்‌. 


இரண்டாம்‌ குடியரசு யாப்பின்‌ 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டம்‌ தொடர்பான 17 ஆம்‌ வினா காணப்படுகிள்றது. 
அதன்‌ இலகுதன்மை குறைந்த மட்டத்தில்‌ காணப்படூவதற்கான மூல காரணி யாதெனில்‌ இச்சீர்திருத்தம்‌ 
தொடர்பான ஒரே ஒரு கையேடான “19 ஷம்‌ திருத்தச்‌ சட்டம்‌” எனும்‌ கையேடூம்‌ விளங்கிக்கொள்ள போதுமானதாக 
இல்லை. இந்நிலைமை நீக்குவதற்காக இரண்டு விடயங்களை முன்வைக்கலாம்‌. அவை “19ம்‌ திருத்தச்‌ 
சட்டம்‌” தொடர்பான பயிற்சி பட்டறைகளை நடாத்துதல்‌ மற்றும்‌ ௮ச்சீர்திருத்தததின்‌ நகல்களை பாடசாலை 


நூலகங்களுக்கு வழங்குதல்‌. 


வினா இலக்கம்‌ 19 (11), 20 உருவாக்கப்பட்டூுள்ளது. “பூகோள, பிராந்திய அரசியலில்‌ இலங்கை” எனும்‌ 
தலைப்பின்‌ கீழாகும்‌. அரசறிவியல்‌ பாடத்திட்டத்தின்‌ இறுதி தலைப்பாகக்‌ காணப்படும்‌. இது வகுப்பறையினுள்‌ 
கூடுதலான அவதானம்‌ செலுத்தப்படாமையும்‌ மற்றும்‌ அது பற்றி எழுதப்பட்டுள்ள நூல்கள்‌ இன்மையாலும்‌ 
இலகுதன்மை 40% க்கும்‌ குறைவாகும்‌. இதனால்‌ இவை பற்றி பாடசாலை பரீட்சார்த்திகளின்‌ அவதானத்தை 
ஈர்ப்பதற்காக இத்‌ தலைப்பினை தரம்‌ 12 இல்‌ கற்பிக்கும்போதே மாணவர்களுக்கு மத்தியில்‌ கேள்விகள்‌ 


வினாடி வினா போன்ற செயற்பாடுகள்‌ மூலம்‌ முன்னெடுத்தல்‌ வேண்டும்‌. இதற்கு மேலாக சர்வதேச 


அரசியல்‌ மற்றும்‌ நிறுவனங்கள்‌ தொடர்பாக காலத்துக்கு காலம்‌ கலந்துரையாடல்களை மேற்கொள்வதும்‌ 
தொலைதொடர்பு சாதனங்களில்‌ நிகழ்த்தப்படும்‌ நாளாந்த செய்திகள்‌ தொடர்பாகவும்‌ எமது கவனத்தை 
ஒருமுகப்படுத்தல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


- 36 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி B 


1 ஆம்‌ வினா 


ஜி 


“அரசியல்‌ விஞ்ஞானமானது ஓர்‌ இயற்கை விஞ்ஞானம்‌ என்பதினை விட ஒரு சமூக விஞ்ஞானமாகவே 
கருதப்படுகின்றது” நர்‌ உடன்படூகிறீரா? உமது விடைக்கான காரணங்களைத்‌ தருக. 


நோக்கம்‌ : அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ இயல்பைப்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. 


விடையில்‌ உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்களும்‌ அவற்றுக்குரிய புள்ளிகளும்‌. 


(1) 


(2) 


(2) 


(4) 


இயற்கை விஞ்ஞானங்களினதும்‌ சமூக விஞ்ஞானங்களினதும்‌ இயல்போடு தொடர்பானவேறுபாட்டினை 


பற்றிய அறிவு. (05 புள்ளிகள்‌) 
இயற்கை விஞ்ஞானங்களிலும்‌ சமூகவிஞ்ஞானங்களிலும்‌ பயன்படுத்தும்‌ அனுகுமுறைகள்‌ யாவை என்பன 
பற்றிய அறிவு. (05 புள்ளிகள்‌) 
இதன்‌ அடிப்படையில்‌ மேற்கொள்ளப்படும்‌ ஒப்பீட்டின்‌ பின்னர்‌ அரசியல்‌ விஞ்ஞானம்‌ பற்றி எடுக்கப்படும்‌ 
முடிவு (05 புள்ளிகள்‌) 
அரசியல்‌ விஞ்ஞானமானது ஒரு சமூக விஞ்ஞானமாகும்‌ என்ற முடிவு (05 புள்ளிகள்‌) 


மாதிரிவிடையியை ஆதாரமாகக்‌ கொண்டன்றி இதனடிப்படையிலேயே விடைகளை பரீட்சித்துப்‌ பார்ப்பதனை 
தவிர்க்கவும்‌. 


அரசியல்‌ விஞ்ஞானமானது ஓர்‌ இயற்கை விஞ்ஞானமா அல்லது சமூக விஞ்ஞானமா என்ற 
பிரச்சினை இதுவரை தீர்க்கப்படவில்லை. இயற்கை விஞ்ஞானமாகும்‌ என்ற கருத்தை உடையோர்‌ 
வாதிப்பதின்‌ படி இயற்கை விஞ்ஞானங்களைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ விஞ்ஞானரீதியான முடிவுகளுக்கு 
வரலாம்‌. இவ்வடிப்படையில்‌ அரசியல்‌ விஞ்ஞானமானது ஓர்‌ இயற்கை விஞ்ஞானமாகக்‌ கருதப்பட முடியும்‌ 
எனக்‌ கூறுகின்றனர்‌. இக்கருத்தை ஏற்காதோரின்‌ வாதம்‌ என்னவெனில்‌ அரசியல்‌ விஞ்ஞானத்தை 
விஞ்ஞானமாக கற்க முடியாது என்பதும்‌ அதனால்‌ அதனை ஓர்‌ இயற்கை விஞ்ஞானமாக ஏற்றுக்‌ 
கொள்ள முடியாது என்பதுமாகும்‌. 


இப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு முதலாவதாக அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தின்‌ உள்ளடக்கத்தின்‌ 
இயல்பினை கவனத்தில்‌ எடுக்க வேண்டும்‌. இரண்டாவதாக, அவ்வுள்ளடக்கத்தை விஞ்ஞான ரீதியாக கற்க 
முடியுமா என்பதினை கண்டறிய வேண்டும்‌. அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தின்‌ உள்ளடக்கமானது மனிதன்‌, 
அரசு மற்றும்‌ அரசாங்கம்‌ ஆகிய மூன்று மாறிகளை அடிப்படையாக்‌ கொண்டு உருவாகியுள்ளது. வேறு 
வகையில்‌ கூறின்‌ மனிதன்‌, அரசு மற்றும்‌ அரசாங்கம்‌ என்ற மூன்று மாறிகளும்‌ எவ்வாறு செயற்படுகின்றன? 
அம்மூன்று மாறிகளுக்கிடையில்‌ உருவாகியுள்ள இடை தொடர்புகளின்‌ வலைப்பின்னலின்‌ இயல்பு யாது? 
அந்த இடைத்தொடர்புகளின்‌ படி செயற்படும்‌ போது அம்மாறிகள்‌ ஒன்றின்‌ மீது இன்னொன்று ஏற்படுத்தும்‌ 
தாக்கம்‌ மற்றும்‌ துலங்கல்‌ யாவை? இந்த செயன்முறையின்‌ ஊடாக அரசியல்‌ முறைமையானது எவ்வாறு 
முன்னணிக்கு செல்கின்றது? என்ற விடயங்களை கற்பதன்‌ அடிப்படையில்‌ அரசியல்‌ விஞ்ஞானமானது 
ஒழுங்கமைந்துள்ளது. எளிமையாகக்‌ கூறின்‌ அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ உள்ளடக்கமானது சமூக 
உயிரியான மனிதன்‌ எவ்வாறு ஓர்‌ அரசியல்‌ உயிரியாக மாறியுள்ளான்‌ என்பதன்‌ அடிப்படையிலேயே 
உருவாகியுள்ளது? அதன்‌ மீது பாதிப்புச்‌ செலுத்திய காரணிகள்‌ யாவை? மனிதர்களின்‌ அரசியல்‌ 
நோக்கங்கள்‌ யாவை? அந்நோக்கங்களை அடைவதற்கு மனிதர்கள்‌ கட்டியெழுப்பப்பட்டூுள்ள அரசியல்‌ 
ஒழுங்கமைப்புகள்‌ யாவை? அவற்றின்‌ செயற்பாட்டின்‌ மூலம்‌ மனிதனின்‌ பெளத்க வாழ்க்கையின்‌ 
மீது ஏற்படும்‌ பாதிப்புகள்‌ யாவை? அந்த பாதிப்புகளுக்கு மனிதன்‌ காட்டும்‌ துலங்கலின்‌ மூலம்‌ 
அரசியல்‌ நிறுவனங்களின்‌ செயநீபாடுகளில்‌ நிகழும்‌ மாற்றங்கள்‌ யாவை?என்பதனை அடிப்படையாகக்‌ 
கொண்டாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
sIla 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இந்த விடய ரீதியான சகல அம்சங்களும்‌ மனிதனின்‌ அரசியல்‌ நடத்தை மற்றும்‌ செயற்பாடுகள்‌ 
என்பவற்றின்‌ மீது பாதிப்பு செலுத்தும்‌ ஒழுக்கவியல்‌ மூலக்கொள்கைகள்‌, சட்ட மூலக்கொள்கைகள்‌, 
உளவியல்‌ ரீதியான காரணிகள்‌, வரலாற்றுக்‌ காரணிகள்‌, சூழல்‌ காரணிகள்‌, அனுபவம்‌ சார்‌ காரணிகள்‌, 
கருதுகோள்கள்‌, அவதானிப்புகள்‌ ஆகிய விடயங்கள்‌ பலவற்றின்‌ கலவையின்‌ அடிப்படையிலேயே 
கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. இவ்வாறான தளங்களில்‌ கட்டியெழுப்பப்பட்டுள்ள அரசியல்‌ விஞ்ஞானத்தை 
விஞ்ஞான ரீதியாக கற்க முடியுமா என்ற பிரச்சினை இதனையடுத்து எழுகின்றது. சிலரின்‌ கருத்துப்படி 
அதனை செய்ய முடியாது என்பதாகும்‌. பிறிதொரு சாராரின்‌ கருத்துப்படி விஞ்ஞான ரீதியாக கற்க முடியும்‌ 
என்பதாகும்‌. இவற்றுள்‌ முதலாவது கருத்தை வகிப்போரின்‌ படி ௮ரசியல்‌ விஞ்ஞானத்தைக்‌ கற்பதற்கு 
பயன்படுத்தும்‌ மூலக்கொள்கைகளில்‌ ஒருமைத்தன்மை, காணப்படாமை காரண காரியத்தின்‌ அடிப்படையில்‌ 
நிச்சயமான எதிர்வுகறல்களை முன்வைக்க முடியாமை, கற்கையில்‌ ஆய்வு கூட வழிமுறைகளை 
பயன்படுத்த முடியாமை, இயற்கை விஞ்ஞானங்களில்‌ போன்று அரசியல்‌ விஞ்ஞானத்தில்‌ நிலையான 
நியதிவாதங்களைக்‌ கட்டியெழுப்ப முடியாமை ஆகிய காரணங்களினால்‌ அரசியல்‌ விஞ்ஞானத்தை விஞ்ஞான 
ரீதியாக கற்க முடியாது என்பதாகும்‌. ஆனால்‌ இக்கருத்தினை ஏற்காதோரின்‌ நிலைப்பாடு என்னவெனில்‌ 
விஞ்ஞான ரீதியான நுட்பமுறைகளான ஒரு குறிப்பிட்ட நிகழ்வினை ஆராய்வதற்கு அந்நிகழ்வோடு 
தொடர்பான தரவுகளை சேகரித்தல்‌, அவற்றினை முறையாக ஓழுங்குபடுத்துதல்‌, வகைப்படுத்துதல்‌, 
அவதானித்தல்‌, பகுப்பாய்வு செய்தல்‌ ஆகிய செயன்முறைகளின்‌ அடிப்படையில்‌ இறுதி முடிவுகளுக்கு 
வருவதாயின்‌ அவ்வழிமுநைகளை பயன்படுத்தி அரசியல்‌ விஞ்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக கற்க 
முடியும்‌ எனக்‌ கூறுகின்றனர்‌. 


இவ்விரு கருத்துக்களும்‌ தர்க்க ரீதியாகச்‌ சரியானவையாகும்‌. ஆனால்‌ இங்கு எழும்‌ பிரச்சினை 
என்னவெனில்‌ விஞ்ஞான முறைகளைப்‌ பயன்படுத்தி இயற்கை விஞ்ஞானங்களில்‌ போன்று இறுதியில்‌ 
கட்டியெழுப்படும்‌ நிலையாக நியதிவாதங்களை ஒத்த நியதிவாதங்களை அரசியல்‌ விஞ்ஞானம்‌ போன்ற 
ஒரு சமூக விஞ்ஞானத்தில்‌ கட்டியெழுப்ப முடியுமா என்பதாகும்‌. அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ அடிப்படைத்‌ 
தளமாவது மனிதர்களின்‌ அரசியல்‌ நடத்தையும்‌ செயற்பாடுகளுமாகும்‌. இதனோடு தொடர்பான விசேட 
பண்பு என்னவெனில்‌ அக்குணப்பண்புகள்‌ பெரும்பாலும்‌ நிச்சயமற்றவையாகவும்‌ நிலையற்றவையாகவும்‌ 
ஒருமைத்தன்மை அ௮ற்றவையாகவும்‌ காணப்படூுவதாலாகும்‌. இவ்வாறான பண்புகளை அடிப்படையாக்‌ 
கொண்டு அரசியல்‌ விஞ்ஞானத்தை விஞ்ஞான வழிமுறைகளைப்‌ பயன்படுத்திக்‌ கற்றாலும்‌ இறுதியில்‌ 
பொதுமைப்படுத்தப்பட்ட இறுதி முடிவுகளுக்கு வரமுடியுமேயன்றி நிலையான நியதிவாதங்களுக்கு 
வரமுடியாது. இறுதி முடிவு மற்றும்‌ நிலையான நியதிவாதம்‌ என்பவை முழுமையாக ஒன்றுக்கொன்று 
வேறுபட்ட இரு தோற்றப்பாடூகளாகும்‌. உறுதியான நியதிவாதமானது காரண காரியத்தின்‌ அடிப்படையிலேயே 
கட்டியெழுப்பப்படும்‌. பொதுமைப்படுத்தப்பட்ட இறுதி முடிவானது ஒத்தவையும்‌ ஒத்தவையல்லாததுமான 
நிலைகளை ஒன்றாக எடுத்து பகுப்பாய்வு செய்வதன்‌ பின்னரே கட்யெழெப்பப்படும்‌. உறுதியான 
நியதிவாதமானது பொதுவானதாயினும்‌ பொதுமைப்படுத்தப்பட்ட இறுதி முடிவானது பக்கச்சார்பானதாக 
இடம்பெறவும்‌ முடியும்‌. 


மேற்குறிப்பிட்ட விடயங்களின்‌ படி மனிதனை அடிப்படையாக கொண்டு உருவாகியுள்ள அரசியல்‌ 
விஞ்ஞானத்தைக்‌ கற்பதற்கு விஞ்ஞான ரீதியான வழிமுறைகளைப்‌ பயன்படுத்துவதற்கான திறன்‌ 
வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது எனத்‌ தெரிகின்றது. அவ்வாறு பயன்படுத்தினாலும்‌ உறுதியான 
நியதிவாதங்களை அடைய முடியாது. மனிதனை அடிப்படையாகக்‌ கொண்டு கட்டியெழுப்பட்டூள்ள 
சமூகவியல்‌, பொருளியல்‌, மெய்யியல்‌, சட்டவியல்‌, வரலாற்றியல்‌, ஒழுக்கவியல்‌ போன்ற சகல பாடங்கள்‌ 
தொடர்பாக இவ்வாறான நிலையே காணப்படுகின்றது. இவற்றிலிருந்து நாம்‌ இறுதியாக பெறக்கூடிய முடிவு 
யாதெனில்‌ அரசியல்‌ விஞ்ஞானத்தை ஓர்‌ இயற்கை விஞ்ஞானம்‌ என்பதை விட சமூக விஞ்ஞானமாகவே 
கருத முடியும்‌ என்பதாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 3g- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான முழுமையான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


பகுதி B இன்‌ முதலாவது வினாவினை 56% மாத்திரமே 














a n s வன்க படல்‌ தேர்ந்தெடுத்துள்ளனர்‌. இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 
ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 37% 

புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 27% 

புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 25% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 11% 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 


த தாத 
சக்‌ ம்ம 
அப்பப்ப 


டிடி கற ச்‌ 
4 44. 44.4. 


+ 


அதற்கு மேல்‌ புள்ளிகளைப்‌ பெற்றவர்கள்‌ 11% ஆக 
இருப்பதோடு 5 அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளைப்‌ 
பெற்றவர்கள்‌ 37% ஆவர்‌. பரீட்சார்த்திகளில்‌ 52% த்தினர்‌ 


06-15 இடையிலான புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினாவிற்கு ஒரு பிரிவு மட்டுமே 
காணப்படுவதோடு அதன்‌ இலகுதன்மை 


39% ஆகும்‌. 


அரசறிவியல்‌ விஞ்ஞானம்‌ பகுதி 1] வினாத்தாளின்‌ B பகுதியின்‌ 1 ஆவது வினாவின்‌ இலகுதன்மை 
39% ஆகும்‌. இது 20 புள்ளிகளுக்கான தனிவினாவாகும்‌. அதில்‌ புள்ளிகள்‌ 16 - 20 இடையில்‌ புள்ளிகளை 
பெற்ற பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 11% மாக இருப்பதுடன்‌ புள்ளிகள்‌ 1) இற்கு கூடுதலாக 
பெறப்பட்டவர்களின்‌ எண்ணிக்கை 36% ஆகும்‌. 


இவ்வினாவின்‌ நோக்கமானது அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ தன்மையைப்‌ பற்றி பரீட்சார்த்திகள்‌ அறிவு 
மற்றும்‌ புரிதலை அளவிடூவதே ஆகும்‌. “அரசியல்‌ விஞ்ஞானமானது ஒரு இயற்கை விஞ்ஞானம்‌” என்பதை 
விட ஒரு சமூக விஞ்ஞானமாகவே கருதப்படுகின்றது.” என்ற விடய அடிப்படையில்‌ பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவு, புரிதல்‌ மற்றும்‌ அவர்கள்‌ தனிப்பட்ட ரீதியில்‌ அறிந்துள்ள விடயங்களை அறிந்துகொள்வதுமாகும்‌. 
அதன்‌ மூலம்‌ அரசியல்‌ விஞ்ஞானம்‌ ஒரு இயற்கை விஞ்ஞானமாக இல்லை. ஏன்‌? ஏன்‌ சமூக விஞ்ஞானமாக 


கருதப்படுகின்றது என்று பரீட்சார்த்திகளினால்‌ விளக்கப்படும்‌ என எதிர்பார்க்கப்பட்டது. 


அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ விடய உள்ளடக்கத்தின்‌ முதலாவது தலைப்பான இது அரசியல்‌ 
விஞ்ஞானத்தின்‌ தன்மை” என்ற அடிப்படையில்‌ தொடர்ச்சியாக இவ்வினா முன்வைப்பட்டு வருகின்றது. 
பரீட்சார்த்திகளில்‌ 50% க்கும்‌ அதிகமானோர்‌ இவ்வினாவிற்கான புள்ளிகளுல்‌ 50% க்கும்‌ மேலான புள்ளிகளை 
பெற்றிருப்பது இந்நிலைமைக்கான காரணமாகும்‌. அடைவு மட்டம்‌ குறைவினை தடூப்பதற்காக எடுக்கும்‌ 


ஒரு முயற்சியானது அரசியல்‌ விஞ்ஞானத்தின்‌ தன்மை தொடர்பாக முன்வைக்கப்பட்டூுள்ள பலவிதமான 


வினாக்களை வகுப்பறையினுள்‌ முன்வைக்கப்பட்டு குறிப்பிட்ட காலவேளைக்குள்‌ விடையளிப்பதற்கு 


மாணவர்களை பயிற்றுவிப்பதாகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
30. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2 ஆம்‌ வினா 


2. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டினைப்‌ பற்றிக்‌ கருத்துரைக்குக. 


(1) ஒரு ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகம்‌ 


(11) தற்கால அரசாங்கங்களின்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகம்‌ 


(111) தற்கால அரசியல்‌ முறைமைகளின்‌ சட்டத்துறையின்‌ வகிபாகம்‌ 


(1) ஒரு ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ நீதித்துறையின்‌ வகிபாகம்‌ 


(i) ஒரு ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : ஜனநாயகத்திற்கும்‌ அரசியல்‌ யாப்புக்கும்‌ உள்ள தொடர்பின்‌ இயல்பைப்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ 


அறிவை பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌. 


iii. 


அரசியல்‌ யாப்பு என்றால்‌ என்ன ? (01 புள்ளி) 


அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகம்‌ (சம்பந்தப்பட்ட விடயங்களின்‌ அடிப்படையில்‌ பரீட்சகர்‌ புள்ளிகளை 
வழங்க வேண்டும்‌. (08 புள்ளிகள்‌) 


முடிவுரை : அரசியல்‌ யாப்பும்‌ ஜனநாயகமும்‌ஒன்றிலிருந்து ஒன்றினை பிரிக்கமுடியாத ஒரு 


நாணயத்தின்‌ இரு பக்கங்களாகும்‌. 
(01 புள்ளி) 


சகல நவீன அரசுகளுக்கும்‌ அரசியல்‌ யாப்பு ௮த்தியாவசியமானதாகும்‌. அந்த யாப்பு அவ்வரசுகளின்‌ 


உயர்நிலை சட்டமாக கருதப்படுகின்றது. ஒரு நாட்டின்‌ பிரசைகள்‌ தமது விருப்புகள்‌ மற்றும்‌ தேவைகள்‌, 


குடிகளின்‌ உரிமைகள்‌, அரசாங்க நிறுவனங்கள்‌ ஆகியன பற்று ஆள்வோருக்கும்‌ ஆளப்படுவோருக்கும்‌ 


முறையான அறிவினையும்‌ புரிதலையும்‌ அரசியல்‌ யாப்பே பெற்றுக்கொடுக்கின்றது. நவீன அரசுகளில்‌ அரசியல்‌ 


யாப்பின்‌ மூலம்‌ நிறைவேற்றப்படும்‌ வகிபங்கின்‌ மூலம்‌ இதனை விளங்கிக்‌ கொள்ள முடிகின்றது. 


ஓர்‌ அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகம்‌ 


நவீன ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ அரசியல்‌ யாப்பானது நிறைவேற்றும்‌ வகிபாகமானது 


பல்வேறானவையாகும்‌. அவை பின்வருமாறு, 


அ. 


ஜனநாயக அரசாங்க முறைக்கான தளத்தினை வழங்குதல்‌ 

அரசியல்‌ யாப்பானது அரசாங்க முறைக்கு ஜனநாயக இயல்பினை வழங்கும்‌. ஜனநாயக அரசாங்க 
முறையின்‌ அடிப்படைப்‌ பண்பு என்னவெனில்‌ மக்கள்‌ விருப்பின்‌ படி ஆட்சியாளர்கள்‌ காலத்திற்கு காலம்‌ 
மாற்றப்படுவதாகும்‌. ஓர்‌ ஆட்சியாளர்‌ குழுவிலிருந்து பிறிதொரு குழுவிற்கு அரசியல்‌ அதிகாரமானது 
எவ்வாறு மாற்றப்பட வேண்டும்‌ என்பது பற்றி அரசியல்‌ யாப்பானது தெளிவாகச்‌ சுட்டிக்காட்டும்‌. அரச 
அதிகாரமானது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படூம்‌ என்ற விடயமும்‌ அதன்‌ மூலம்‌ சுட்டிக்காட்டப்படும்‌. 


நாட்டின்‌ அடிப்படைச்‌ சட்டமாகச்‌ செயற்படுதல்‌ 

ஒரு நாட்டின்‌ உயர்ந்ததும்‌ அடிப்படையானதுமான சட்டமாக அரசியல்‌ யாப்புச்சட்டமே கருதப்படுகின்றது. 
அது சகல சட்டங்களினதும்‌ மூலாதாரமாகவும்‌ கருதப்படுகின்றது. சட்டத்தின்‌ ஆட்சி பற்றிய எண்ணக்கரு 
இந்த தளத்தின்‌ அடிப்படையிலேயே கட்டியெழுப்பப்பட்டூள்ளது. 


அரசியல்‌ முறைமையின்‌ இயல்பு சுட்டிக்காட்டப்படுதல்‌ 

அரசின்‌ இயல்பு யாது என்பதே இதன்‌ பொருளாகும்‌. அதாவது அரசின்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக 
முகத்தோற்றம்‌ இதன்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்படும்‌. இதன்படி அரசானது அரசியல்‌ , பொருளாதார, சமூக 
ரீதியாக நடைபோட வேண்டிய திசையை அரசியல்‌ யாப்பே சுட்டிக்காட்டுகின்றது. உதாரணமாக தாராள 
ஜனநாயக அரசா அல்லது சோசலிச அரசா என்பதனை வெளிப்படுத்தும்‌. இதுவே யாப்புறு தத்துவம்‌ 
எனக்‌ கருதப்படும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 40 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


F. அரசியல்‌ விளையாட்டின்‌ விதிகள்‌ சுட்டிக்காட்டப்படுதல்‌ 
ஒரு ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ அரசியல்‌ விளையாட்டோடூ தொடர்பான நியமங்களை அரசியல்‌ 
யாப்பே எடுத்துக்காட்டுகின்றது. அதன்‌ மூலம்‌ வாக்குரிமை யாருக்கு உரித்தானது? தேர்தல்களில்‌ 
யார்‌ ஆஜராக முடியும்‌? தெரிவுசெய்யப்படுவோருக்கான அதிகாரங்களும்‌ பொறுப்புக்களும்‌ யாவை? 
அப்பொறுப்புக்கள்‌ எவ்வாறு நிநைவேற்றப்படவேண்டும்‌? இதன்‌ மூலம்‌ சுட்டிக்காட்டப்படும்‌ இந்த அடிப்படை 
சட்டத்திட்டங்களின்றி இடம்பெறும்‌ அரசியல்‌ விளையாட்டானது நிச்சயமாக தன்னிச்சையான ஆட்சிக்கு 
வழிவகுக்கும்‌. 


உ. அரசாங்கத்தின்‌ இயல்பினை வெளிப்படுத்தல்‌ 
அரசாங்கமானது ஒநீறையாட்சியானதா? சமீடி ஆட்சியானதா? அரச அதிகாரமானது கெபினட்‌ முறை மூலமா 
அல்லது ஜனாதிபதி முறையின்‌ மூலமா நடைமுறைப்படுத்தப்படும்‌? அரசாங்கத்தின்‌ நிறுவனங்களான 
சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்பன எவ்வாறு ஓஒழுங்கமைக்கப்பட்டூள்ளன? 
அவற்றுக்குரிய அதிகாரங்கள்‌ யாவை? அவ்வதிகாரங்களை கட்டுப்படுத்தும்‌ வழிமுறைகள்‌ யாவை? 
அந்த நிறுவனங்களுக்கு இடையிலுள்ள தொடர்புகள்‌ யாவை? ஆகிய விடயங்கள்‌ தெளிவாகவும்‌ 
சிக்கலற்றதாகவும்‌ குறிப்பிடப்படூுதல்‌ ஓர்‌ அரசியல்‌ யாப்பின்‌ பிரதான வகிபாகமாகும்‌. 


ஊ. குடிகளின்‌ உரிமைகளையும்‌ சுதந்திரங்களையும்‌ குறிப்பிட்டுப்‌ பாதுகாத்தல்‌ 
ஒரு நாட்டில்‌ வசிக்கும்‌ மக்களுக்குரிய உரிமைகளும்‌ சுதந்திரங்களும்‌ யாவை? மக்கள்‌ அவை 
தொடர்பாக நிறைவேற்றவேண்டிய கடமைகள்‌ யாவை? என்பன அரசியல்‌ யாப்பில்‌ உள்ளடக்கப்படுவதும்‌ 
அவற்றினை பாதுகாப்பதற்காக பின்பற்ற வேண்டிய ஏற்பாடுகள்‌ யாவை என்பதும்‌ தெளிவாக அரசியல்‌ 
யாப்பிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 


௭. தேசத்தைக்‌ கட்டியெழுப்புதல்‌ 
ஓர்‌ அரசியல்‌ முறைமையில்‌ ஒருமைத்தன்மையான அரசியல்‌ தத்துவத்தையும்‌ ஒருமைத்தன்மையான 
பொருளாதார தத்துவத்தையும்‌ வழங்குவதன்‌ மூலமும்‌ சமமான குடிகள்‌ - சமமான வாய்ப்புக்கள்‌ என்ற 
சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதன்‌ மூலமும்‌ தேசத்தைக்‌ கட்டியெழுப்ப முடியும்‌. குறிப்பாகப்‌ 
பலத்தன்மைச்‌ சமூக முறைமையில்‌ இந்த வகிபாகம்‌ மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 


ஏ. சர்வாதிகார ஆட்சி முறையிலிருந்து நாட்டைப்‌ பாதுகாத்தல்‌ 
ஓர்‌ அரசியல்‌ யாப்பில்‌ உள்ளடக்கப்படும்‌ மேற்குறிப்பிட்ட விடயங்களின்‌ மூலம்‌ நாட்டை சர்வாதிகார ஆட்சி 
முறையிலிருந்து பாதுகாக்கும்‌ மிக முக்கியமான வகிபாகம்‌ யாப்பின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தப்படும்‌.) 


ஓர்‌ அரசியல்‌ யாப்பின்‌ மூலம்‌ மேற்குறிப்பிட்ட முக்கிய விடயங்கள்‌ முறையாக நிறைவேற்றப்படுூவதானால்‌ 
ஜனநாயகம்‌ தாபிக்கப்படும்‌. அதனால்‌ அரசியல்‌ யாப்பானது ஜனநாயக அரசாங்க முறைகளில்‌ முக்கியம்‌ 
வாய்ந்ததாக திகழ்கின்றது. ஒரு மொழிக்கு இலக்கணம்‌ அத்தியாவசியமானது போன்று ஆட்சிக்கும்‌ 
அரசியல்‌ யாப்பொன்று அத்தியாவசியமாகின்றது. 


(1) தற்கால அரசாங்கங்களின்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகம்‌ 

நோக்கம்‌ : ஆட்சிச்‌ செயன்முறையில்‌ நிறைவேற்றுத்துறை என கருதப்படுவது யாது மற்றும்‌ 
அத்துறை மேற்கொள்ளும்‌ வகிபாகம்‌ யாவை என்பது பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ 
பரிசோதித்தலாகும்‌. 

உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i.  நிறைவேற்றுத்‌ துறை என்பதிலிருந்து பொருள்கொள்ளப்படுவது யாது என்பது பற்றிய விளக்கம்‌. 
(01 புள்ளி) 


ji.  நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகம்‌ (மாதிரி விடையில்‌ இடம்பெறும்‌ விடயங்களைக்‌ கருத்திற்‌ கொண்டு 
புள்ளிகளை வழங்கவும்‌). (08 புள்ளிகள்‌) 


iii. முடிவுரை : நிறைவேற்றுத்துறையானது ஆட்சியில்‌ தொடர்ச்சியாகப்‌ பலமடைந்து வளர்ச்சியுற்றுச்‌ 
செல்கின்றது. (01 புள்ளி) 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 41 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


தற்கால அரசாங்க முறைகளில்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகம்‌ பற்றி ஒரு பொதுவான கருத்தினை 
முன்வைப்பது கடினமாகும்‌. ஏனெனில்‌ அரசாங்க முறையின்‌ இயல்பின்‌ படி நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகமும்‌ 
மாற்றமுறுவதனாலாகும்‌. உதாரணமாக ஒரு ஜனாதிபதி அரசாங்க முறையில்‌ நிறைவேற்றுத்துறையான 
ஜனாதிபதியினதும்‌ கெபினட்‌ அரசாங்க முறையில்‌ பிரதமர்‌ உள்ளிட்ட மந்திரி சபையினதும்‌ வகிபாகம்‌ 
வேறுபடுகின்றது. எவ்வாறாயினும்‌ சகல அரசாங்க முறைகளிலுமுள்ள நிறைவேற்றுத்துறையானது சில 
பொதுவான வகிபங்கினை கொண்டிருக்கின்நது. அவை பின்வருமாறு 


நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகம்‌ 

௮. அரசாங்க சேவையைக்‌ கட்டுப்படுத்தல்‌ 
அரசாங்கத்தின்‌ அமைச்சுக்கள்‌, இலாகாக்கள்‌ மற்றும்‌ ஏனைய அரச நிறுவனங்களை கட்டுூப்படுத்துதல்‌, 
வழிபடுத்துதல்‌, மேற்பார்வை செய்தல்‌, அரசாங்க சேவையின்‌ உயர்‌ அதிகாரிகளை நியமித்தல்‌, 
இடமாற்றம்‌ செய்தல்‌, பதவி நீக்கம்‌ செய்தல்‌ என்பவை இதில்‌ அடங்கும்‌. 


ஆ. சட்டத்துறை சார்ந்த வகிபாகம்‌ 
சட்டத்துறையினைக்‌ கூட்டுதல்‌, ஒத்திவைத்தல்‌, கலைத்தல்‌, அவசர கால நிலைகளில்‌ சட்டத்துறையில்‌ 
உரை நிகழ்த்துதல்‌, செய்திகளையும்‌ பரிந்துரைகளையும்‌ முன்வைத்தல்‌, சட்ட மசோதாக்களை 
முன்வைத்தல்‌ மற்றும்‌ சட்ட மசோதாக்களுக்கு இறுதி அங்கீகாரம்‌ வழங்குதல்‌ என்பவை 
நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகத்தில்‌ அடங்குகின்றன. 


இ. நீதித்துறை சார்ந்த வகிபாகம்‌ 
மேல்நிலை நீதிமன்றங்களுக்கான நீதிபதிகளை நியமித்தல்‌, யாப்பு சார்‌ ஏற்பாடுகளின்‌ படி அவர்களைப்‌ 
பதவி நீக்கம்‌ செய்தல்‌, குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குதல்‌, அரச வழக்கறிஞர்களை நியமித்தல்‌ 
போன்ற விடயங்கள்‌ நீதித்துறை சார்ந்த பணிகளோடூ தொடர்புடையனவாகும்‌. 


ஈ. அரசப்‌ பாதுகாப்பினை உறுதிப்படுத்தல்‌ 
முப்படைகளையும்‌ பொலிஸ்‌ படையினையும்‌ கட்டுப்படுத்தல்‌, இராணுவத்தினதும்‌ பொலிஸினதும்‌ உயர்‌ 
பதவிகளுக்கான ஆட்களை நியமித்தல்‌ மற்றும்‌ பதவி நீக்கம்‌ செய்தல்‌, அவசரகால நிலையினையும்‌ 
ஊரடங்கு சட்டத்தினையும்‌ பிரகடனம்‌ செய்தல்‌, போரையும்‌ சமாதானத்தையும்‌ பிரகடனம்‌ செய்தல்‌ 
ஆகிய பணிகள்‌ இதனோடு தொடர்புடையதாகும்‌. 


உ. அரச நிதியினைக்‌ கட்டுப்படுத்தல்‌ 
வரவு-செலவுத்‌ திட்டத்தினையும்‌ ஏனைய நிதி மசோதாக்களையும்‌ வகுத்தல்‌, அவற்றை சட்டத்துறையின்‌ 
அங்கீகாரத்திற்காக முன்வைத்தல்‌, அங்கீகாரம்‌ கிடைக்கப்பெற்றதன்‌ பின்னர்‌ அம்மசோதாக்களை 
நடைமுறைப்படுத்தல்‌ என்பன அரச நிதி தொடர்பாக நிறைவேற்றுத்துறை மேற்கொள்ளும்‌ வகிபாகம்‌ 
ஆகும்‌. 


ஊ. வெளிநாட்டு விவகாரங்களை கட்டுப்படுத்தல்‌. 
வெளிநாட்டுக்‌ கொள்கைகளை தீர்மானித்தல்‌ மற்றும்‌ ௮வநீநினை நடைமுறைப்படுத்தல்‌, வெளிநாடுகளில்‌ 
தனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தல்‌, இராஜதந்திர அதிகாரிகளை நியமித்தல்‌ மற்றும்‌ ஏற்று 
அங்கீகரித்தல்‌, வெளிநாடுகளோடூ ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல்‌ என்பவை இதில்‌ அடங்கும்‌. 


௭. சடங்கு முறையான வகிபாகம்‌ 
அரசாங்க விழாக்களில்‌ தலைமை தாங்குதல்‌, கெளரவ பட்டங்களை வழங்குதல்‌, அரச இலச்சினையைப்‌ 
பாதுகாத்துப்‌ பயன்படுத்துதல்‌ என்பவை சடங்கு முறையான வகிபாகத்தில்‌ இடம்பெறுகின்றன. 


ஏ. கட்டளைகளையும்‌ ஆணைகளையும்‌ பிறப்பித்தல்‌ 
அரச கொள்கைகளைப்‌ பற்றிய தீர்மானங்களை எடுத்து அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்குத்‌ 
தேவையான கட்டளைகளையும்‌ ஆணைகளையும்‌ பிறப்பித்துச்‌ செயற்படுதல்‌ இதன்‌ மூலம்‌ பொருள்‌ 
கொள்ளப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
தி 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல்‌ 

சிற்சில தேவைகள்‌ மற்றும்‌ நிலைகளின்‌ படி சட்டத்துறையானது நிறைவேற்றுத்துறைக்கு ஒப்படைக்கும்‌ 
அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல்‌ என்பதே இதன்‌ பொருளாகும்‌. நவீன அரசாங்க முறைகளில்‌ 
நிநைவேற்றுத்துறையின்‌ வகிபாகத்தை பார்க்கும்‌ போது அனைத்துலக ரீதியானதாக தென்படும்‌ 
ஒரு பண்பு யாதெனில்‌ அரசாங்கத்தின்‌ ஏனைய இரு துறைகளையும்‌ விட நிறைவேற்றுத்துறையின்‌ 
முக்கியத்துவமும்‌ முதன்மைத்தன்மையும்‌ தொடர்ச்சியாக விருத்தியடைந்து செல்கின்றது என்பதாகும்‌. 


(Hi) தற்கால அரசியல்‌ முறைமைகளின்‌ சட்டத்துறையின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : ஆட்சியில்‌ சட்டத்துறை என்பதிலிருந்து பொருள்‌ கொள்ளப்படுவது யாது அதற்குரிய பணிகள்‌ 


யாவை என்பனபற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 


li. 


iii. 


அறிமுகம்‌ : சட்டத்துறை என்பதிலிருந்து பொருள்‌ கொள்ளப்படுவது யாது? (01 புள்ளி) 
சட்டத்துறை நிறைவேற்றும்‌ வகிபாகம்‌( பரீட்சார்த்திகள்‌ புள்ளியிடும்‌ பொழுது மாதிரி விடையில்‌ 
தரப்பட்டுள்ள விடயங்களை கவனத்தில்‌ எடுத்தல்‌ வேண்டும்‌). (08 புள்ளிகள்‌) 
முடிவுரை : ஜனநாயக அரசாங்க முறைகளில்‌ சட்டத்துறையானது பரிக்கமுடியாத ஓர்‌ அங்கமாக 


இருத்தல்‌ மற்றும்‌ அதன்‌ முக்கியத்துவமும்‌ வகிக்கும்‌ நிலையும்‌, அரசாங்கத்தைப்‌ 
பாதுகாத்துக்‌ கொண்டு நடத்துவதற்கு அது தேவைப்படுதல்‌ என்பன பற்றிய விளக்கம்‌. 
(01புள்ளி) 


நவீன சகல அரசாங்க முறைகளிலும்‌ சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை ஆகிய 
நிறுவனங்களில்‌ சட்டத்துநையானது மிக முக்கியமான நிலையினை வகிக்கின்றது. சட்டத்துறையின்றி 
நிறைவேற்றுத்துறையோ நீதித்துறையோ செயற்படமுடியாது. ஏனெனில்‌ சட்டத்துறையானது சட்டாவாக்கம்‌ 
செய்தால்‌ மாத்திரமே சட்டத்தினை விவரணம்‌ செய்யும்‌ பணியையும்‌,சட்டத்தை நடைமுறைப்படுத்தும்‌ 
பணியையும்‌ முறையே நீதித்துறையும்‌, நிறைவேற்றுத்துறையும்‌ மேற்கொள்ள முடிவதனாலாகும்‌. இதன்படி 
தற்காலத்தில்‌ சட்டத்துறையானது சட்டவாக்கம்‌ உட்பட பிரதான பல வகிபாகங்களை நிறைவேற்றி 
வருகின்றது. 


சட்டத்துறையின்‌ வகிபாகம்‌ 
தற்கால அரசாங்க முறைகளில்‌ சட்டத்துறையானது பின்வரும்‌ சில வகிபாகங்களை நிறைவேற்றி 
வருகின்றது. 


சட்டவாக்கம்‌ செய்தல்‌ 

இது சட்டத்துறைக்குரிய முக்கியமானதும்‌ முதன்மையானதுமான வகிபாகம்‌ எனக்‌ கூறலாம்‌. இதில்‌ 
சட்டவாக்கம்‌ மட்டுமின்றி ௮ச்சட்டங்களை திருத்துதல்‌ மற்றும்‌ செல்லுபடியற்றதாக்குதல்‌ என்ற பணிகளும்‌ 
இடம்‌ பெறுகின்றன. 


ஆ. நிறைவேற்றுத்துறையினை கட்டுப்படூத்தல்‌ 


நிநைவேற்றுத்துறையினால்‌ முன்வைக்கப்படும்‌ சட்ட மசோதாக்களை அங்கீகரிக்க மறுத்தல்‌, விமர்சனங்களை 
முன்வைத்தல்‌, கேள்விகளை கேட்டல்‌, நிறைவேற்றத்துறைக்கு எதிராக குற்றப்பிரேரணைகளையும்‌ 
நம்பிக்கையில்லா தீர்மானங்களை நிறைவேற்றுதல்‌ என்ற வகிபாகமானது நிநைவேற்றப்படுகின்றது. 


நிறைவேற்றுத்துறைக்குத்‌ தேவையான பெரும்பான்மை ஆதரவினை வழங்குதல்‌ 


இதன்‌ பொருள்‌ என்னவெனில்‌ அரசாங்கத்தை உறுதியானதாகக்‌ கொண்டு நடாத்துவதற்குத்‌ தேவையான 
பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொடுத்தலாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 43 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


நாட்டின்‌ நிதியை கட்டுப்படுத்தல்‌ 

அரச விவகாரங்களை கொண்டு நடத்துவதற்கு தேவையான நிதியின்‌ அளவு யாது? அவற்றை 
பெற்றுக்கொள்ளும்‌ வழிமுறை யாது? என்பவற்றை அங்கீகரிப்பதன்‌ மூலம்‌ நாட்டின்‌ நிதி 
கட்டுப்படுத்தப்படுகின்றது. இது வரவு- செலவுக்‌ கட்டுப்பாடு என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. சட்டத்துறையின்‌ 
அனுமதியின்றி அரச நிதியை செலவளிக்கவோ வரிகளை விதிக்கவோ முடியாது. 


நீதித்துறை சார்ந்த பணிகள்‌ 

நிறைவேற்றுத்துறைக்கும்‌ உயர்‌ நீதியரசர்களுக்கும்‌ எதிராக குற்நப்பிரரணைகளை விசாரணை செய்தல்‌, 
பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ளுதல்‌ போன்ற வகிபாகம்‌ 
முக்கியமானவயாகக்‌ கருதப்படுகின்றன. 


. தெரிவு செய்து நியமிக்கும்‌ குழுவாகச்‌ செயற்படுதல்‌ 


சில அரசுகளின்‌ சட்டத்துறைகள்‌ சில பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கும்‌ பணியினையும்‌ 
நிறைவேற்றுகின்றன. உதாரணமாக இந்தியாவின்‌ ஜனாதிபதியை நியமித்தல்‌, சுவிட்சர்லாந்தின்‌ பன்முக 
நிறைவேற்றுத்துறையின்‌ (சமீடிப்‌ பேரவையின்‌) உறுப்பினர்களைத்‌ தெரிவு செய்தல்‌ மற்றும்‌ சமீடி 
நீதித்துறையின்‌ நீதியரசர்களை நியமித்தல்‌, அமெரிக்காவில்‌ ஜனாதிபதியோடு இணைந்து சில உயர்‌ 
நிறைவேற்று நியமனங்களை மேற்கொள்ளுதல்‌. 


அரசியல்‌ யாப்பினைத்‌ திருத்துதல்‌ 
இது சட்டத்துறையின்‌ தனியானதும்‌ பிரத்தியேகமானதுமான பணியாகும்‌. 


எதிர்கால அரசியல்‌ தலைவர்களைப்‌ பயிற்றுவித்தல்‌ 

சட்டத்துறைக்குக்‌ புதிதாகத்‌ தெரிவு செய்யப்படும்‌ உறுப்பினர்களை எதிர்காலத்திற்கு பொருந்துகின்ற 
அரசியல்‌ தலைவர்களாகச்‌ செயற்படுவதற்குத்‌ தேவையான பயிற்சியினை சட்டத்துறை 
பெற்றுக்கொடுக்கின்றது. 


மக்களின்‌ மனக்குறைகளை முன்வைத்தல்‌ 

காலத்திற்கு காலம்‌ பொதுமக்களிடமிருந்து முன்வைக்கப்படும்‌ மனக்குறைகளை தீர்ப்பதந்கான 
நடவடிக்ககைளை சட்டத்துறை மேற்கொள்கின்றது. இப்பணியின்‌ போது சட்டத்துறையானது கேள்விகளை 
கேட்டல்‌, மனுக்களை முன்வைத்தல்‌, விமர்சனங்களை செய்தல்‌, வேண்டுகோள்களை விடுத்தல்‌ போன்ற 
வழிமுறைகளைப்‌ பயன்படுத்துகின்றது. 


பரிசோதனை மற்றும்‌ விசாரணைப்பணி 

சட்டத்துறையானது பிரச்சினைகளையும்‌ விவகாரங்களையும்‌ பரிசோதனை மற்றும்‌ விசாரணை செய்யும்‌ 
பணியிலும்‌ ஈடுபடுகின்றது. நாட்டில்‌ நிலவும்‌ பிரச்சினைகள்‌ மற்றும்‌ விவகாரங்கங்கள்‌ பற்றித்‌ தேவையான 
தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல்‌, பிரேரணைகளைப்‌ பெற்றுக்கொள்ளல்‌, சாட்சியங்களை திரட்டுதல்‌, 
சிபாரிசுகளை முன்வைத்தல்‌ என்பன தொடர்பாக விசாரணை ஆணைக்குழுக்களைச்‌ சட்டத்துறையானது 
நியமிக்கின்றது. நவீன ஜனநாயக அரசாங்க முறைகளில்‌ சட்டத்துறையானது நிறைவேற்றும்‌ மேற்குறிப்பிட்ட 
வகிபாகத்தின்‌ படி அது பிரதானமானதும்‌ முதன்மையானதுமான நிறுவனமாகக்‌ கருதப்படுகின்றது. ஆனால்‌ 
தற்கால உலகில்‌ தென்படும்‌ புதிய போக்கின்‌ படி சட்டத்துறையையும்‌ நீதித்துறையையும்‌ தாண்டிச்சென்று 
நிறைவேற்றுத்துறையின்‌ முக்கியத்துவம்‌ வளர்ச்சியுற்றுக்கொண்டிருப்பதானால்‌ சட்டத்துறையின்‌ முதன்மை 
நிலையானது சுருங்கிக்‌ கொண்டு வருகின்றது 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 44- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(iv) ஒரு ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ நீதித்துறையின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : நவீன ஜனநாயக அரசியல்‌ முறைகளில்‌ நீதித்துறை நிறைவேற்றும்‌ வகிபாகத்தினையும்‌ அதன்‌ 


முக்கியத்துவத்தையும்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 


li. 


iii. 


நீதித்துறை என்றால்‌ என்ன என்பது பற்றிய பொருள்‌ விளக்கம்‌ (02புள்ளிகள்‌) 
நீதித்துறையின்‌ வகிபாகம்‌(பரீசோதகர்கள்‌ புள்ளிகளை வழங்கும்‌ பொழுது மாதிரி விடையில்‌ உள்ள 
அம்சங்களை கருத்தில்‌ கொள்ள வேண்டும்‌). (06 புள்ளிகள்‌) 
முடிவுரை : ஜனநாயக அரசாங்க முறையிலிருந்து நீதித்துறையானது பிரிக்க முடியாத ஒரு 
பகுதியாகும்‌. அதன்‌ காரணமாக அதன்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்ற 

தேவை எழுந்துள்ளது 
(2 புள்ளிகள்‌) 


நீதித்துறையானது சட்டம்‌ பற்றிய அதிகார பூர்வமான விவரணங்களுக்கும்‌ சட்டத்தின்‌ பிரயோக நிலைக்கும்‌ 
பொறுப்பாகச்‌ செயற்படும்‌ அரசாங்கத்தின்‌ நிறுவனமாகும்‌. அந்நிறுவனம்‌ பல முக்கியமான வகிபாகத்தினை 
நிறைவேற்றுகின்றது. எனினும்‌ அவ்வகிபாகமானது நாட்டுக்கு நாடு வேறுபடலாம்‌. அதனால்‌ நீதித்துறை 
நிறைவேற்றும்‌ பொதுவான வகிபாகத்தினையே இங்கு பரிசீலனை செய்ய வேண்டும்‌. 


நீதித்துறையின்‌ வகிபாகம்‌ 


௮. சட்டத்தை விவரணம்‌ செய்தல்‌ 


ஒரு குறிப்பிட்ட விடயம்‌ தொடர்பாக நடைமுறையிலுள்ள சட்டம்‌ தெளிவற்றதாகவும்‌ மெளனமாகவும்‌ 
இருக்கும்‌ போது அதனோடு தொடர்பான சட்டத்தன்மையினை விளக்குவதே இதன்‌ பொருளாகும்‌. இதன்‌ 
மூலம்‌ நீதித்துறையானது புதிய சட்டங்களை நிர்மானம்‌ செய்கின்றது. 


ஆ. நீதியை நிர்வகித்தல்‌ 


நீதித்துறையின்‌ பிரதானமானதும்‌ முதன்மையானதுமான வகிபாகம்‌ நீதியை நிர்வகிப்பதாகும்‌. அரசாங்கத்துக்கும்‌ 
பிரஜைகளுக்குமிடையிலும்‌, பிரஜைகளுக்கு மத்தியிலும்‌ இடம்பெறும்‌ சிவில்‌ மற்றும்‌ குற்றவியல்‌ பிரச்சினைகள்‌ 
மற்றும்‌ மோதல்கள்‌, யாப்பு சார்‌ வழக்குகள்‌ என்பவற்றை விசாரணை செய்து நீதியினை நிர்வகிக்கும்‌ 
வகிபாகத்தினை நீதித்துறை நிறைவேற்றி வருகின்றது. 


மனித உரிமைகளின்‌ பாதுகாவலனாகச்‌ செயற்படுதல்‌ 
அரசு தனது குடிகளுக்கு வழங்கும்‌ உரிமைகள்‌ மற்றும்‌ சுதந்திரங்கள்‌ மீறப்படும்‌ போது அவற்றைப்‌ 
பாதுகாத்து உறுதிப்படுத்துதல்‌ நீதித்துறையின்‌ பணியாகும்‌. 


அரசியல்‌ யாப்பின்‌ பாதுகாவலனாகச்‌ செயற்படுதல்‌ 

இதன்‌ பொருள்‌ யாதெனில்‌ நிறைவேற்றுத்துறையும்‌ சட்டத்துறையும்‌ பிறப்பிக்கும்‌ சட்டத்திட்டங்கள்‌ யாப்பு 
ரீதியானவையா, இல்லையா எனப்‌ பரிசோதனை செய்வதாகும்‌. நீதித்துறைக்கு நீதிப்‌ புனராய்வு அதிகாரம்‌ 
இருந்தால்‌ மட்டுமே இவ்வகிபாகத்தினை சரிவர நிறைவேற்ற முடியும்‌. 


உ. ஆலோசனை வகிபாகம்‌ 


சட்ட மற்றும்‌ யாப்பு சார்‌ விடயங்கள்‌ தொடர்பான பிரச்சினைகள்‌ எழும்‌ போது நிறைவேற்றுத்துறையானது 
அவை தொடர்பாக நதித்துறையிடம்‌ ஆலோசனைகளைக்‌ கேட்டு நின்றால்‌ அவற்றுக்கான ஆலோசனைகளை 
வழங்கும்‌ வகிபாகத்தினை நீதித்துறை வகிக்கின்றது. பெரும்பாலும்‌ இவ்வகிபாகமானது உயர்‌ 
நீதிமன்றினாலேயே நிறைவேற்றப்படும்‌. 


. சமஷ்டி நாடுகளின்‌ நீதித்துறைக்கு மட்டும்‌ உரித்தான வகிபாகம்‌ 


மத்திய மற்றும்‌ மாகாண அரசாங்கங்களுக்கடையிலும்‌ மாகாண அரசாங்கங்களுக்கு மத்தியிலும்‌ எழும்‌ 
பிரச்சினைகளை சமஷ்டி நீதித்துறையே தீர்த்து வைக்கின்றது. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 45 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


எ. ஏனைய பணிகள்‌ 
பால்ய வயதினருக்கான பொறுப்பாளர்களை நியமித்தல்‌, வங்கரோத்து நிலையைப்‌ பிரகடனம்‌ செய்தல்‌, 
தேர்தல்‌ மனுக்களை விசாரணை செய்தல்‌, பாராளுமன்ற வரப்பிரசாதங்களை மீறும்‌ குற்றங்களை விசாரணை 
செய்தல்‌, எழுத்தாணைகளைப்‌ பிறப்பித்தல்‌, திருமணச்‌ சான்றிதழ்கள்‌ மற்றும்‌ பிரஜாவுரிமைகளை வழங்குதல்‌ 
ஆகியன தொடர்பான வகிபாகத்தினையும்‌ நீதித்துறை நிறைவேற்றுகின்றது. 


மேற்குறிப்பிட்டவாறு நீதித்துறையானது தற்காலத்தில்‌ பல்வேறு முக்கிய வகிபாகத்தினை நிறைவேற்றுகின்றது 
என்பது உண்மையாகும்‌. மக்கள்‌ நீதித்துறையிடமிருந்து பக்கச்சார்பற்றதும்‌ துரிதமானதுமான தீர்ப்புக்களை 
எதிர்பார்கின்றனர்‌ என்பதும்‌ உண்மையாகும்‌. அதனால்‌ தற்கால அரசாங்கத்‌ துறைகளில்‌ நீதித்துறையானது 
நிறைவேற்றும்‌ வகிபாகத்தின்‌ காரணமாக அத்துறை ஒரு தூய்மையானத்‌ துறையாக கருதப்படுகின்றது. 


2 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


2 ஆம்‌ வினாவினை 42% ஆன பரீட்சார்த்திகள்‌ தெரிவு 
செய்துள்ளனர்‌. இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 37% 

புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 29% 

புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 24% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 10% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 
அதற்கு கூடுதலான புள்ளிகளை 10% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 37% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 53% த்தினர்‌ 06-15 இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


CR 


அர iH 
ABS 
Q LER 





இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டதாகும்‌. 
அவற்றுள்‌ இலகுதன்மை கூடுதலான பிரிவு 
(1) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 40% 
ஆகும்‌. குறைந்த இலகுதன்மையைக்‌ 
கொண்ட பிரிவு (Gv) மற்றும்‌ (111) ஆகும்‌. 
இவை பெற்றிருக்கும்‌ இலகுதன்மை 34% 
இற்கும்‌ குறைவானதாகும்‌. 


(11) (111) 
2 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 








க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 46- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டது. ஏதேனும்‌ இரண்டு பிரிவுகளை தெரிவுசெய்து விடை எழுத 
வேண்டும்‌. இதன்‌ ஒரு பிரிவுக்கு 10 புள்ளிகள்‌ வீதம்‌ இரு பிரிவுகளுக்கும்‌ 20 புள்ளிகள்‌ உரித்தாகும்‌. 
பரீட்சார்த்திகளில்‌ 42% இனர்‌ இவ்வினாவினை தெரிவுசெய்து இருப்பினும்‌ 16 -20 இடையில்‌ புள்ளிகளை 
பெற்றிருப்பவர்கள்‌ 10% இனர்‌. கூடுகலானோர்‌ அதாவது 37%இனர்‌ புள்ளிகள்‌ 0-5 இற்கு இடையில்‌ 
பெற்றுள்ளனர்‌. 


பகுதி Í 


இவ்வினாவின்‌ 1 வது பிரிவு தொடர்பாக 40% மான உயர்‌ இலகுதன்மையை காட்டுகின்றது. 
ஜனநாயக அரசியல்‌ முறையில்‌ அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகம்‌ பற்றி கருத்துக்களை முன்வைக்கும்போது அது 
நாட்டின்‌ அதி உயர்‌ சட்டமாக ஏற்றுக்கொள்வது தொடர்பாக காரணங்களை முன்வைக்க தவறியமையும்‌, 
ஜனநாயக அரசாங்க முறையின்‌ இயல்புகள்‌, அரசின்‌ இயல்புகள்‌, நாட்டின்‌ பிரஜைகளின்‌ உரிமைகள்‌ 
மற்றும்‌ சுதந்திரம்‌ என்பவற்றை விளக்கி அதனை பாதுகாக்கும்‌ வழிமுறைகள்‌ என்பவற்றை தமது 
விடையளிப்பின்‌ ஊடாக விளக்க முற்படாததால்‌ கூடிய புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு முடியாமல்‌ 
போய்விட்டது. ஜனநாயக அரசியல்‌ முறையில்‌ அரசியல்‌ யாப்பின்‌ வகிபாகங்கள்‌ ஊடாக ஏகாதிபத்திய 
ஆட்சிமுறை தோன்றுவதனை தடுப்பதற்கு முடியுமாதலால்‌, அது பற்றி வகுப்பறையினுள்‌ முக்கியமாக 
தெளிவுபடுத்தல்‌ அவசியமாகும்‌. 


பகுதி 11 


இரண்டாம்‌ பகுதி தொடர்பாக 38% மான இலகுதன்மை காணப்படுகின்றது. இவ்வினாவினை 
முன்வைத்தமைக்கான நோக்கமாக அமைவது நிறைவேற்றுத்துறையின்‌ வகிபாகங்கள்‌ மற்றும்‌ பணிகள்‌ 
பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. எனினும்‌ நவீன அரசாங்கங்களின்‌ நிறைவேற்றுத்‌ 
துறையின்‌ வகிபாகங்கள்‌ பற்றிய காரணிகளை முன்வைக்க தவறியுள்ளனர்‌. நவீன அரசாங்கங்களில்‌ 
நிறைவேற்றுத்துறையின்‌ பணிகள்‌ பற்றிய கருத்துக்கள்‌ முன்வைக்கப்படாமல்‌ பொதுவான அதிகாரங்கள்‌ 
பற்றிய விடயங்கள்‌ சிலதை முன்வைத்துள்ளனர்‌. அதேபோன்று அரசாங்கத்தின்‌ ஏனைய இரண்டு 
நிறுவனங்களை விட நிறைவேற்றுத்‌ துறையின்‌ முக்கியத்துவமும்‌ முதன்மை தன்மையும்‌ தொடர்ச்சியாக 
விருத்தியடைந்து செல்கின்றது என்பதனை முன்வைக்கவில்லை. மேலும்‌ இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட 
வாதங்கள்‌ போதுமானதாக காணப்படவில்லை. இதனால்‌ உயர்‌ புள்ளிகளை பெறுவதற்கு தவறியுள்ளனர்‌. 
நிறைவேற்று துறையின்‌ பணிகளுக்கு புறம்பாக நடைமுறையில்‌ நிறைவேற்று துறையின்‌ முக்கியத்துவம்‌ 


மற்றும்‌ முன்னுரிமை பற்றி வகுப்பறையில்‌ கலந்துறையாடப்படல்‌ வேண்டும்‌. 


பகுதி HI 


மூன்றாம்‌ பகுதி தொடர்பாக 37% மான இலகுதன்மை காணப்படுகின்றது. இவ்வினாவை 
முன்வைத்த நோக்கமாக அமைவது சட்டத்துறை என்றால்‌ என்ன மற்றும்‌ அதன்‌ பணிகள்‌ பற்றி 
பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. எனினும்‌ சட்டத்துறை என்றால்‌ என்ன என்று தெளிவாக 
முன்வைக்கப்படவில்லை. ஜனநாயக அரசாங்கத்தில்‌ ஓர்‌ அங்கமாக அதன்‌ பணிகள்‌ கூறப்பட்டிருப்பினும்‌ 
அதற்கு வழங்கப்படும்‌ முக்கியத்துவம்‌ பற்றி கவனத்தில்‌ கொள்ளப்படாமை உயர்‌ புள்ளிகளை பெறுவதற்கு 
தடையாக இருப்பது அவதானிக்கப்பட்டூுள்ளது. இந்நிலைமையை ஆசிரியரினால்‌ வகுப்பறையினுள்‌ 


இணங்காட்டிக்‌ கொடுக்கப்படல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 47 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி IV 


குறைவான இலகுதன்மையை காட்டி நிற்கும்‌ இப்பகுதியின்‌ இலகுதன்மை 34% ஆகும்‌. அரசாங்க 
செயற்பாடுகளில்‌ நீதித்துறையின்‌ முக்கியத்துவம்‌, பக்கச்‌ சார்பற்ற ஒரு நிறுவனம்‌ என்ற வகையில்‌ 
அதன்‌ செயற்பாடுகள்‌, ஆலோசனைகளை வழங்கள்‌ மற்றும்‌ அதன்‌ ஏனைய செயற்பாடுகள்‌ பற்றி 
குறிப்பிடப்படாமையால்‌ பரீட்சார்த்திகளின்‌ இலகுதன்மை மட்டம்‌ குறைவாக இருப்பதற்கான காரணங்களாக 


அமைகின்றன. 








க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 48 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


3 ஆம்‌ வினா 


3. ஜனநாயக ஆட்சியில்‌ பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டின்‌ வகிபாகத்தைப்‌ பரிசீலிக்குக. 


(1) சிவில்‌ சமூகம்‌ 


(11) நல்லாட்சி 


(111) வெகுசன ஊடகம்‌ 


Gv) அரசியல்‌ கட்சிகள்‌ 


(1) சிவில்‌ சமூகத்தின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : அரசாங்க அதிகாரத்தை தன்னிச்சையாக நடைமுறைப்‌ படூத்துவதந்கு எதிரான ஒரு தடை என்ற 


வகையில்‌ சிவில்‌ சமூகத்தின்‌ செயற்பாடு பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரீசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 


ii. 


iii. 


சிவில்‌ சமூகம்‌ பற்றிய பொருள்‌ விளக்கம்‌ (02 புள்ளிகள்‌) 

அரசாங்கமானது தன்னிச்சையாக மாறுவதனை தடுக்கும்‌ ஒரு தடை என்ற வகையில்‌ சிவில்‌ சமூகம்‌ 

நிறைவேற்றும்‌ வகிபாகம்‌. (06 புள்ளிகள்‌) 

முடிவுரை : ஜனநாயக ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு சிவில்‌ சமூகமானது ஓர்‌ அத்தியாவசிய 
அங்கமாக செயற்பட வேண்டும்‌. 

(02 புள்ளிகள்‌) 


ஒழுங்கமைந்த சமூகமே சிவில்‌ சமூகம்‌ என்று அழைக்கப்படுகின்றது. சிவில்‌ சமூகம்‌ பற்றிய எண்ணக்கரு 


மிகவும்‌ பழைமையானது. அது 17ஆம்‌ 18ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ தோமஸ்‌ ஹொப்ஸ்‌, ஜோன்‌ லொக்‌,ரூசோ ஆகிய 


சிந்தனையாளர்களால்‌ முறையாக முன்வைக்கப்பட்டது. 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ இரண்டாம்‌ அரைப்பகுதியிலே 


இவ்வெண்ணக்கரு அரசியல்‌ பரப்பின்‌ கவனத்திற்கு உட்பட்டது. ஏனெனில்‌ மூன்றாம்‌ உலக நாடுகளின்‌ 


ஜனநாயக மற்றும்‌ நல்லாட்சி சம்பந்தமாக ஏற்பட்ட சிக்கலான நிலைகளாகும்‌. 


இரண்டாம்‌ உலகப்போரின்‌ பின்னர்‌ சுதந்திரம்‌ பெற்ற ஆசிய, ஆபிரிக்க, இலத்தின்‌ அமெரிக்க நாடுகளின்‌ 
ஜனநாயகம்‌ பலவீனமுற்றமையும்‌ அதற்கு பதிலாக அந்நாடுகளின்‌ ஆட்சியாளர்கள்‌ ஜனநாயகத்தின்‌ 
பெயரால்‌ தன்னிச்சையான ஆட்சி முறையை அமைத்துக்‌ கொண்டமையும்‌ மறுபுறம்‌ பெளதீக மற்றும்‌ மனித 
வளங்கள்‌ அந்நாடுகளில்‌ காணப்பட்டாலும்‌ பொருளாதார அபிவிருத்தியை அடைய முடியாமையும்‌,ஊழல்‌, 
இலஞ்சம்‌, துஸ்பிரயோகம்‌ செயற்றிறனின்மை, ஆதரவு நல்கும்‌ முறை, பொறுப்பற்ற தன்மை போன்ற 
ஜனநாயக எதிர்‌ பண்புகள்‌ காணப்பட்டமையும்‌ அடையாளம்‌ காணப்பட்டது. 


மேற்குறித்த நாடுகளில்‌ இவ்வாறான நிலை உருவாகுவதற்கு பிரதான காரணங்களாவன, மக்களின்‌ 
அரசியல்‌ அறிவு மற்றும்‌ புரிதல்‌ பலவீனமடைந்திருந்தமையும்‌ அவர்கள்‌ அரசியல்‌ ரீதியாக 
நவீனமடையாதிருந்தமையும்‌ அதனால்‌ பின்தங்கிய அரசியல்‌ கருத்துக்களை சிரமேந்தியிருந்தமையும்‌ 
அவர்களிடம்‌ ஜனநாயகம்‌ பற்றிய அறிவு காணப்படாமையும்‌ ஆகும்‌. 


இவ்வாறான நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுத்து அவர்களை அரசியல்‌ ரீதியாகப்‌ பலப்படூத்துவதனால்‌ 
மட்டுமே நல்லாட்சியினை உருவாக்க முடியும்‌ என ஜனநாயக நாடூகளில்‌ பெரும்பாலோனோர்‌ கருதினர்‌. 
இது தொடர்பாக சிவில்‌ சமூகமானது முக்கியமான வகிபாகத்தினை மேற்கொள்ளமுடியும்‌ என்று 
உணரப்பட்டது. அதனால்‌ சிவில்‌ சமூகம்‌ பற்றிய எண்ணக்கரு தாக்ககரமான முறையில்‌ முன்னணிக்கு 
வந்தது. யுடஅழனெ மற்றும்‌ ஏநசடிய என்போர்‌ தமது வூந ஊஸளைை ஊரடவரசந என்ற நாலில்‌ 
“சிவில்‌ சமூக அமைப்புகளின்‌ மூலம்‌ வாக்காளர்களை அதிக அறிவும்‌ புரிதலும்‌ கொண்டவர்களாக 
மாற்றமுடியும்‌. அதன்‌ விளைவாக வாக்காளர்‌ தமது வாக்குகளை தர்க்க ரீதியாகப்‌ பிரயோகிப்பர்‌. 
அரசியல்‌ செயன்முறையில்‌ அதிகமாக பங்கேற்பர்‌. அவ்வாறு நிகழும்‌ போது ஆட்சியாளர்கள்‌ பொறுப்பு 
மிக்கவர்களாக செயற்பட தூண்டப்படூவர்‌” என்று குறிப்பிட்டனர்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 49 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இவ்வாறான வகிபங்கினை நிறைவேற்றக்கூடிய ஒரு சிவில்‌ சமூகத்தினை எவ்வாறு அடையாளம்‌ காண 
முடியும்‌? அரசு, குடும்பம்‌ மற்றும்‌ சந்தை ஆகியன தவிர்ந்த சமூகத்தில்‌ செயற்படும்‌ சகல சமூக 
அமைப்புக்களினதும்‌ மொத்தமே சிவில்‌ சமூகம்‌ ஆகும்‌. 


London School of Economics சிவில்‌ சமூகம்‌ பற்றி பின்வரும்‌ பொருள்‌ விளக்கத்தை முன்வைத்துள்ளது. 
“பங்கீடு செய்யப்பட்ட நலன்கள்‌, நோக்கங்கள்‌, பெறுமானங்கள்‌ என்பன தொடர்பாக அதிகாரத்தை 
பிரயோகிக்காது கூட்டுமுறையில்‌ செயற்படும்‌ சமூகப்‌ பகுதியே சிவில்‌ சமூகமாகும்‌” இதன்‌ படி குடும்பம்‌, 
அரசு, சந்தை ஆகிய மூன்று நிறுவனங்களும்‌ சிவில்‌ சமூகத்திலிருந்து வேறுபடுகின்றன. எனினும்‌ 
பிரயோக ரீதியாகப்‌ பார்க்கும்‌ போது அம்மூன்று நிறுவனங்களுக்கும்‌ சிவில்‌ சமூகத்திற்கும்‌ இடையில்‌ 
ஒரு நேர்‌ கோட்டினை வரைந்து வேறுபடுத்திக்‌ காட்ட முடியாது. 


சிவில்‌ சமூகமானது பல்வேறு ஆட்களையும்‌ நிறுவனங்களையும்‌ கொண்டதாகும்‌. அந்த நிறுவன 
வலைப்பின்னலில்‌ உதவி நல்கும்‌ நிறுவனங்கள்‌, அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌, மாதர்‌ இயக்கங்கள்‌, சமய 
ஒழுங்கமைப்புகள்‌, தொழிற்சங்கங்கள்‌, தொழில்‌ முயற்சி அமைப்புக்கள்‌ போன்ற பல்வேறு அமைப்புகள்‌ 
இடம்பெறுகின்றன. 


சிவில்‌ சமூகம்‌ 4 பிரதான பண்புகளை கொண்டூள்ளது. 
கூட்டுச்‌ செயற்பாடு: சிவில்‌ சமூகம்‌ தனிப்பட்ட நோக்கங்கள்‌ மற்றும்‌ நலன்களுக்காக 
செயற்படுவதில்லை. அது பொது நோக்கங்களுக்காகவும்‌ நலன்களுக்குமாகவே 
செயற்படுகின்றது. 


அதிகாரப்‌ பிரயோகமின்மை: சிவில்‌ சமூகம்‌ தன்னார்வ முறையிலேயே செயற்படும்‌. அதில்‌ 
சேர்ந்தோர்‌ தமது சுயவிருப்பின்‌ படி அதிலிருந்து வெளியேற முடியும்‌. 


அடையாளம்‌: அது குடும்பம்‌, அரசு,சந்தை என்பவற்றிலிருந்து வேறுபட்ட ஒரு தனியான 
அலகாகும்‌. 


நாட்டெல்லையை நிச்சயமாக அடையாளம்‌ காணமுடியாமை: சிவில்‌ சமூகமானது அரசு, 
சந்தை,குடும்பம்‌ என்பவற்றிலிருந்து எவ்வாறான எல்லைகளில்‌ வேறுபடுகின்றது என்பதினை 
நிச்சயமாக அறியமுடியாது. 


இவ்வாறான பண்புகளைக்‌ கொண்ட சிவில்‌ சமூகத்தின்‌ செயற்பாடானது உலக அரசுகளில்‌ 
நல்லாட்சியினை உருவாக்குவதற்கு அத்தியாவசியமானதொன்று என தற்காலத்தில்‌ நிலையூன்றியுள்ள 
ஒரு கருத்தாகும்‌. ஐ.நா வின்‌ சகஸ்ராப்த அறிக்கையில்‌ செயற்றிறன்‌ மிக்க ஆட்சிக்கு சிவில்‌ சமூகம்‌ 
அத்தியாவசியமானது என்று குறிப்பிட்டதன்‌ மூலம்‌ இது உறுதிப்படூத்தப்பட்டூள்ளது. புரளயனை என்ற 
பெயரால்‌ அவுஸ்ரேலிய அரசாங்கம்‌ வகுத்த அறிக்கையில்‌ நல்லாட்சி ஒழுங்கமைக்கப்பட வேண்டுமாயின்‌ 
கருத்து வெளியீட்டு சுதந்திரத்தையும்‌ சங்கங்களாக கூடூம்‌ சுதந்திரத்தையும்‌ கொண்ட பலம்‌ வாய்ந்த 
ஒரு பன்முக சமூகம்‌ நிலவுதல்‌ அத்தியாவசியமானது. 


நல்லாட்சியை உருவாக்கி நடைமுறைப்படுத்துவதற்கு சிவில்‌ சமூகம்‌ பின்வரும்‌ வகிபாகத்தினை 

மேற்கொள்ள வேண்டும்‌. 

* சிவில்‌ சமூகம்‌ எதிர்ச்‌ சக்தியாகச்‌ செயற்படுதல்‌: அரசியல்‌ அதிகாரமானது தன்னிச்சையான 
முறையில்‌ செயற்படுவதற்கு எதிராக தனி மனிதர்களால்‌ தனிப்பட்ட முறையில்‌ செயற்பட 
முடியாமையால்‌ அவர்கள்‌ ஒழுங்கமைந்த முறையில்‌ அரசியல்‌ அதிகாரத்திற்கு எதிராக 
ஒழுங்கமைந்து செயற்பட வேண்டும்‌. இந்த ஒழுங்கமைவானது சந்தையின்‌ தனியுரிமைக்கு 
எதிராகவும்‌ சமூக ஊழல்களுக்கு எதிராகவும்‌ இடம்பெற முடியும்‌. 


* ஆட்சி தொடர்பாக காவல்‌ நாயாக செயற்படுதல்‌: ஆட்சி பற்றி கரிசனையாக இருத்தல்‌, ஊழல்‌ 
நிறைந்த அரசியல்‌ வாதிகளினதும்‌ அரசாங்க அதிகாரிகளினதும்‌ அதிகாரம்‌ துஸ்பிரயோகம்‌ 
செய்யப்படுவதற்கு அதாவது உரிமைகள்‌ மீறப்படுதல்‌ அடக்கு முறை சட்டங்களை பிறப்பித்தல்‌ 
என்பவற்றுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதன்‌ மூலம்‌ சிவில்‌ சமூகமானது ஆட்சி பற்றிய ஒரு காவல்‌ 
நாயாகச்‌ செயற்பட முடியும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 50- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


x பிரஜைகளை கூட்டு சமூகச்‌ வாழ்க்கைக்குப்‌ பழக்கப்படுத்தும்‌ வகிபாகத்தினையும்‌ சிவில்‌ சமூகம்‌ 
மேற்கொள்கின்றது. 


* பிரஜைகளின்‌ வாழ்க்கையின்‌ உயர்‌ தன்மையினை விருத்தி செய்தல்‌ 


* குறை விருத்தி நாடுகளின்‌ சமூகமானது குறைந்த மட்டத்தில்‌ பலப்படூத்தப்படிருப்பதால்‌ சிவில்‌ 
சமூகத்தின்‌ வகிபாகமும்‌ பலம்‌ வாய்ந்ததாகக்‌ காணப்படுவதில்லை. எனினும்‌ சிவில்‌ சமூகத்தின்‌ 
தாக்ககரமான தன்மையின்‌ காரணமாக அரசாங்கங்கள்‌ வீழ்ச்சியடைந்த சந்தர்ப்பங்களையும்‌ 
குறைவிருத்தி அரசுகளில்‌ காண முடிகின்றது. சிவில்‌ சமூகம்‌ பலப்பட்டிருக்கும்‌ அளவுக்கு 
அரசியல்‌ சமூகம்‌ அதிகாரம்‌ குறைந்ததாக மாறும்‌. 


(11) நல்லாட்சியின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : ஓர்‌ ஆட்சி எண்ணக்கரு என்ற வகையில்‌ நல்லாட்சி பற்றிய எண்ணக்கரு தொடர்பாக 


பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 


li. 


iii. 


நல்லாட்சி பற்றிய எண்ணக்கருவின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ (02 புள்ளிகள்‌) 
நல்லாட்சியின்‌ பிரதான மூலத்துவங்கள்‌ (06 புள்ளிகள்‌) 


முடிவுரை : ஜனநாயக அரசாங்க முறைக்கும்‌ நல்லாட்சிக்குமுள்ள தொடர்பு 
(02 புள்ளிகள்‌) 


தற்கால ஜனநாயகத்தின்‌ மூலத்துவமாக மாறியுள்ள நல்லாட்சி பற்றிய எண்ணக்கரு இரண்டாம்‌ 
உலகபோருக்குப்‌ பின்னர்‌ சுதந்திரமடைந்த ஆசிய, ஆபிரிக்க, இலத்தின்‌ அமெரிக்க குடியேற்ற நாட்டாட்சி 
நாடுகளை இலக்காகக்‌ கொண்டு முன்வைக்கப்பட்டதாகும்‌. அவற்றுள்‌ சில அரசுகள்‌ பெளத்க மற்றும்‌ மனித 
வளங்கள்‌ நிறைந்தவையாகக்‌ காணப்படினும்‌ அவற்றின்‌ பொருளாதார விருத்தி மந்தகரமான நிலையில்‌ 
காணப்பட்டன. அதனால்‌ அவ்வரசுகளின்‌ சமூக விருத்தியும்‌ கீழ்‌ மட்டத்தில்‌ காணப்பட்டது. அதன்‌ விளைவாக 
அந்நாடுகளின்‌ சமூக நதி வீழச்சியடைந்துள்ளது. 


1980கள்‌ தசாப்தத்தின்‌ பின்னர்‌ இது தொடர்பான காரணங்களைப்‌ பரிசீலனை செய்ய முற்பட்டதோடு 
அது பற்றி பல காரணங்கள்‌ கண்டறியப்பட்டன. அவையாவன, அனாவசியமான முறையில்‌ அதிகாரம்‌ 
ஒருமுகப்படுத்தப்பட்டிருத்தல்‌, நல்லாட்சியின்‌ செயற்றிறன்‌ குன்றிய தன்மை, அரசாங்க சேவை அரசியல்‌ 
மயமாகியுள்ளமை, அரச கொள்கைகளை வகுப்பதிலும்‌ நடைமுறைப்படுத்துவதிலும்‌ மக்களின்‌ பங்கேற்பு 
காணப்படாமை, இலஞ்சமும்‌ ஊழலும்‌ உயர்‌ மட்டத்தில்‌ காணப்படுகின்றமை, ஆட்சியாளர்கள்‌ பொறுப்பற்றுச்‌ 


செயற்படுதல்‌ ஆகிய காரணங்க்ள கண்டறியப்பட்டன. 


மேற்குறிப்பிட்ட நிலைகளில்‌ சுதந்திரம்‌ பெற்ற குடியேற்ற நாட்டாட்சி நாடுகளில்‌ பொருளாதார 
அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கும்‌ அதன்‌ மூலம்‌ சமூக நீதியை உறுதிப்படுத்துவதற்கும்‌ மேற்கொள்ள 
வேண்டிய வழிமுறைகளை அறிமுகம்‌ செய்வதற்கு பல சர்வதேச நிறுவனங்கள்‌ மேற்கொண்ட முயற்சிகளின்‌ 
விளைவாக நல்லாட்சி என்ற எண்ணக்கரு பரவலடைந்தது. 


நல்லாட்சி தொடர்பான பிரதான மூலத்துவங்கள்‌ பின்வருமாறு, 

* பங்கேற்பு 
அரசாங்கம்‌ கொள்கைகளை வகுக்கும்‌ போதும்‌ ௮க்கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும்‌ 
போதும்‌ மக்களின்‌ பங்களிப்பினை விருத்தி செய்வதற்குத்‌ தேவையான சமூக, அரசியல்‌ சூழல்‌ 
உருவாகியிருக்க வேண்டும்‌. இதன்‌ பொருள்‌ மக்களும்‌ சிவில்‌ அமைப்புகளும்‌ கொள்கை 
உருவாக்கத்தில்‌ செயற்பாடு மிக்க முறையில்‌ பங்குபற்றவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. 
அதற்கு அதிகாரம்‌ பன்முகப்படுத்தப்படூத்தல்‌ ௮த்தியாவசியமானதாகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 51 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


* சட்டத்தின்‌ ஆட்சி 
சமூகத்தின்‌ சகல ஆட்களையும்‌ சகல அமைப்புகளையும்‌ விட சட்டமானது உயர்‌ தன்மை 
பொருந்தியது என்றும்‌ சட்டத்தின்‌ முன்னால்‌ ஆட்சியாளரும்‌ ஆளப்படுவோரும்‌ சமமானவர்கள்‌ என்றும்‌ 
வலியுறுத்தும்‌ எண்ணக்கருவே சட்டத்தின்‌ ஆட்சியாகும்‌. சமூகத்தில்‌ எவருக்கும்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ 
விசேட சலுகைகளோ குறைச்‌ சலுகைகளோ வழங்கப்பட மாட்டாது. சட்டத்தை மீறும்‌ எவருக்கும்‌ 
எந்த அமைப்புக்கும்‌ உரிய தண்டனையை சட்டம்‌ விதிக்கும்‌. 


* பொறுப்புடைமையும்‌ பொறுப்பாதலும்‌ 

பொறுப்புடைமை என்பது ஆட்சியாளர்கள்‌ மக்களுக்கு வழங்கும்‌ வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்‌ 
கடமைப்பட்டிருத்தல்‌ மற்றும்‌ அரச அதிகாரிகள்‌ தமது சேவைகளை முறையான வகையில்‌ நிறைவேற்ற 
கடமைப்பட்டிருத்தல்‌ என்பதே ஆகும்‌. இங்கு மக்களின்‌ கேள்விகளுக்கு பதிலிறுத்தல்‌ மட்டுமின்றி 
ஆட்சியாளர்கள்‌ மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றவில்லையாயின்‌ தமது 
பதவியிலிருந்து விலகுவதோடு அரச அதிகாரிகள்‌ தமக்கு ஒப்படைக்கப்பட்டூுள்ள வகிபாகத்தினை 
முறையாக நிறைவேற்றவில்லையாயின்‌ அவர்களைப்‌ பதவியிலிருந்து வெளியேற்றவதற்கான 
பொறிமுறை காணப்படுதல்‌ பொறுப்புடைமை என்ற எண்ணக்கருவில்‌ பொதிந்துள்ளது. பொறுப்பாதல்‌ 
என்பது தமக்குரிய பொறுப்பை இடையறாது நிறைவேற்றுவதில்‌ ஆட்சியாளர்களும்‌ அரசாங்க 
அதிகாரிகளும்‌ நோமையான முறையில்‌ அர்ப்பணத்துடன்‌ செய்ய கடமைப்படுதலாகும்‌. 


* வெளிப்படையான தன்மை 
அரசாங்கத்தின்‌ நிதி மற்றும்‌ ஏனைய நிர்வாக விடயங்களை பற்றி திநந்தத்‌ தன்மை காணப்படவேண்டும்‌ 
என்பதே இதன்‌ பொருளாகும்‌. அரசாங்க செலவுகளைப்‌ பற்றிய தகவல்களை அறிவதற்கும்‌ ஏனைய 
நிர்வாக விடயங்களைப்‌ பற்றியப்‌ தகவல்களை பெற்றுக்‌ கொள்வதற்கான வாய்ப்பு மக்களுக்கு 
திறந்துவிடப்பட்டிருத்தலே வெளிப்படைத்‌ தன்மை என்பதன்‌ பொருளாகும்‌. அரசின்‌ நிதி கணக்காய்வு 
செய்யப்படுவதற்கும்‌ அரச சேவையினை மேற்பார்வை செய்வதந்குமான ஒரு பொறிமுறை 
காணப்படுவதன்‌ மூலமே வெளிப்படையான தன்மை வெற்றிகரமானதாக அமையும்‌. 


* துலங்கல்‌ 
மக்களின்‌ கோரிக்கைகளுக்கும்‌ நலன்களுக்கும்‌ எதிர்பார்க்கைகளுக்கும்‌ ஆட்சியாளர்கள்‌ செவிமடுத்து 
சகல கருத்துக்களையும்‌ கவனத்தில்‌ எடுத்து அவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில்‌ 
இறுதியில்‌ கொள்கைகளை வகுத்துச்‌ செயற்படுவதே துலங்கல்‌ என்பதன்‌ பொருளாகும்‌. 


* இணக்கப்பாடு 
இதன்‌ பொருள்‌ ஆட்சிக்கருமங்களில்‌ பொதுவான இணக்கப்பாட்டோடு செயற்படுதல்‌ என்பதாகும்‌. 
அதாவது எதிர்க்குழுக்கள்‌ மத்தியில்‌ இணக்கப்பாட்டினை ஏற்படுத்துவதாகும்‌. 


௩ செயற்றிறனும்‌ விளைதிறனும்‌ 
அரசாங்கத்தின்‌ மீதும்‌ அதன்‌ நிறுவனங்கள்‌ மீதும்‌ ஒப்படைக்கப்பட்டுள்ள வகிபாகத்தினை 
முறையான வகையில்‌, காலதாமதமின்றி தரமான முறையில்‌, நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ள 
செயற்றிறன்‌ என்பதே இதன்‌ பொருளாகும்‌. இது தொடர்பாக நிபுணத்துவ அறிவு தேவைப்படுவதோடூ 
முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புக்களும்‌ காணப்பட வேண்டும்‌. தாக்ககரமான தன்மை 
என்பது வளங்களை முறையாக முகாமைப்படுத்தி வீண்விரயத்தை தவிர்த்து அவற்றின்‌ மூலம்‌ உச்ச 
பயனைப்‌ பெற்றுக்கொள்வதாகும்‌. 


* நியாயத்தன்மை 
சமூகத்தின்‌ செல்வம்‌ நியாயமான முறையில்‌ பங்கீடு செய்யப்படூதலே இதன்‌ பொருளாகும்‌. இதன்‌ 
படி சகல சனக்குழுக்களின்‌ தேவைகள்‌ நிறைவேற்றப்படக்கூடியவாறு அரசாங்கத்தின்‌ வருமானங்கள்‌ 
செலவு செய்யப்பட வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 52- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பொதுவாக நல்லாட்சி என்பது ஊழல்‌, துஸ்பிரயோகம்‌ என்பவையின்றி சிறுபான்மை ஜனக்குழுக்களின்‌ 
தேவைகள்‌ நிறைவேற்றப்படுகின்ற, கூடுதலான மக்கள்‌ பங்கேற்புடன்‌ கூடிய ஆட்சி என பொருள்‌ 
கொள்ளப்படுகின்றது. இதன்‌ மூலம்‌ பொருளாதார அபிவிருத்தி துரிதமடைவதுடன்‌ சமூகப்‌ பொது 
நலனும்‌ மேன்மையடையும்‌. 


நல்லாட்சி பற்றிய எண்ணக்கரு மேல்‌ வாரியாக மிகவும்‌ பிரபல்யம்‌ அடைந்ததொன்றாயினும்‌ ஆசிய, 
ஆபிரிக்க,இலத்தின்‌ அமெரிக்க நாடுகளில்‌ அதனை பிரயோக ரீதியாக நடைமுறைப்படுத்துவது கடினமாக 
உள்ளது. ஏனெனில்‌ அந்நாடுகளில்‌ நிலவும்‌ குறைவிருத்தி அரசியல்‌ முறைமையில்‌ வளர்ச்சியடைந்த 
அரசியல்‌ கலாசாரம்‌ காணப்படாமை. 


(111) வெகுசன ஊடகத்தின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : ஜனநாயக ஆட்சியில்‌ ஊடகத்தின்‌ செயற்பாடு எவ்வாறானதாக இருக்க வேண்டும்‌ என்பது பற்றி 


பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 


li. 


iii. 


ஊடகம்‌ என்றால்‌ என்ன என்பது பற்றிய பொருள்‌ விளக்கம்‌. (2 புள்ளிகள்‌) 
ஊடகத்தின்‌ வகிபாகம்‌ (06 புள்ளிகள்‌) 


முடிவுரை : ஜனநாயக ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு ஊடகங்கள்‌ அத்தியாவசியமானவையாக 
இருக்கின்றன என்பது பற்றிய விளக்கம்‌. (மாதிரி விடையில்‌ உள்ள அம்சங்களை 


கவனத்தில்‌ எடுத்து புள்ளிகளை வழங்க வேண்டும்‌). (02 புள்ளிகள்‌) 


தொழில்‌ நுட்பத்தின்‌ வளர்ச்சியோடு அபிவிருத்தியடைந்த ஒரு வெகுசனத்‌ தொடர்பாடலின்‌ ஒரு பிரதான 
அங்கமே வெகுஜன ஊடகமாகும்‌. இதில்‌ பல வகைகள்‌ காணப்படுகின்றன. அவற்றை இலத்திரனியல்‌ 
ஊடகம்‌, அச்சு ஊடகம்‌, சமூக வலைப்பின்னல்‌ ஊடகம்‌ என வகைப்படுத்தலாம்‌. இலத்திரனியல்‌ 
ஊடகத்தில்‌ வானொலி, தொலைகாட்சி போன்றவையும்‌ அச்சு ஊடகத்தில்‌ பத்திரிகைகள்‌,சஞ்சிகைகள்‌ 
கைப்பிரதிகள்‌, சுவரொட்டிகள்‌ போன்றவையும்‌ சமூக வலைத்தளங்கள்‌ முகப்‌ புத்தகம்‌, ட்விட்டர்‌, 
வட்ஸ்‌ ஒப்‌, வைபர்‌ போன்ற பல ஊடகங்கள்‌ இடம்பெறுகின்றன. 


ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ மிகவும்‌ பாதிப்புத்தன்மை பொருந்திய அரசியல்‌ மாறி என்ற 
வகையில்‌ ஒரு பரந்த வகிபங்கினை ஊடகங்கள்‌ கொண்டுள்ளன. ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ 
ஊடகப்பிரயோகத்திற்கு சுதந்திரமும்‌ சுயாதீனமும்‌ அத்தியாவசியமானவையாகும்‌. அதன்‌ மூலம்‌ 
ஜனநாயக ஆட்சியின்‌ சிறப்பான இருப்பு ஏற்படும்‌. ஊடகமானது ஜனநாயகத்தின்‌ காவல்‌ நாய்‌ என 
கருதப்படுகின்றது. 


வகிபாகம்‌ 

ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ ஊடகத்தின்‌ ஒரு வகிபாகம்‌ செய்திகளையும்‌ தகவல்களையும்‌ 

அறிவிப்பது மட்டுமின்றி அதனைவிட பரந்த வகிபாகம்‌ எதிர்பார்க்கப்படுகின்றது. அவையாவன, 
பிரதானமாக பொதுசன அபிப்பிராயத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டு நடத்தும்‌ வகிபாகத்தினை 
ஊடகம்‌ மேற்கொள்கின்றது. அது பதவியிலுள்ள அரசாங்கத்திற்கு ஆதரவாகவோ 
எதிராகவோ இடம்பெறலாம்‌. அதன்‌ மூலம்‌ அரசியல்‌ சமூகத்தில்‌ பொதுசன அபிப்பிராயமானது 
ஒழுங்குபடுத்தப்பட்டு வழிபடுத்தப்படும்‌. குறிப்பாக தேர்தல்களின்‌ போது வாக்காளர்களின்‌ 
தெரிவுகளின்‌ மீது பாதிப்புச்‌ செலுத்தும்‌ வகையில்‌ அபிப்பிராயங்களை வழிப்படுத்துவதில்‌ 
ஊடகமானது செயற்படுதல்‌ ஒரு வெளிப்படையான பண்பாகும்‌. அதன்‌ மூலம்‌ ஜனநாயக ஆட்சியின்‌ 
இருப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 53 _ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஊடகம்‌ என்பது அரசியல்‌ சமுதாயப்படூத்தல்‌ செயன்முறையின்‌ ஒரு முகவராகவும்‌ செயற்படுகின்றது. 
தாம்‌ வாழும்‌ அரசியல்‌ முறைமைக்கு ஆட்கள்‌ பழக்கப்படுத்தப்படுதல்‌ பற்றிய செயன்முறையே 
அரசியல்‌ சமுதாயப்படுத்தலாகும்‌. சமூகத்தின்‌ அரசியல்‌ மனப்பாங்கினை உருவாக்குதல்‌, 
அம்மனப்பாங்கின்‌ மீது மக்களை ஈடுபடுத்துதல்‌, அரசியல்‌ முறைமையின்‌ மூலத்துவங்களை 
மக்களுக்கு அறிமுகம்‌ செய்தல்‌, அரசியல்‌ முறைமையின்‌ செயற்பாட்டில்‌ மக்களை ஈடூபடூத்துதல்‌ 
ஆகிய விடயங்கள்‌ ஊடகங்களின்‌ மூலம்‌ நிநைவேற்றப்படுகின்றன. 


சமூகத்தில்‌ மனித உரிமைகளையும்‌ சுதந்திரங்களையும்‌ பாதுகாத்து, மேம்படுத்தி,ஈடுபடூதல்‌ 
ஊடகங்களின்‌ பிறிதொரு வகிபாகமாகும்‌. இந்தப்‌ பணியில்‌ ஊடகங்கள்‌ அரசியல்‌ கட்சிகளையும்‌ 
தாண்டிச்‌ சென்று செயற்படுவதை தற்காலத்தில்‌ காணமுடிகின்றது. 


அரசாங்கக்‌ கொள்கை உருவாக்கத்தின்‌ போது மக்களின்‌ கோரிக்கைகள்‌, நலன்கள்‌, 
எதிர்பார்க்கைகள்‌, எதிர்ப்புகள்‌ என்பவற்றை அரசாங்க மட்டத்துக்கு எடூத்துச்செல்லும்‌ ஒரு மாறி 
என்ற வகையிலும்‌ ஊடகங்கள்‌ செயற்படுகின்றன. 


ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ அரசாங்கங்களைத்‌ தாபித்தல்‌, அரசாங்கங்களை 
பதவியகற்றுதல்‌ என்பன தொடர்பாக மக்களை ஓழுங்குபடுத்துவதில்‌ ஊடகங்கள்‌ முக்கியமான 
வகிபங்கினை மேற்கொள்கின்றன.அண்மைக்காலத்தில்‌ மத்திய கிழக்கில்‌ பரவிய “அராபிய 
வசந்தம்‌” என்பது முழு மத்தியக்‌ கிழக்கு பிரதேசத்திலும்‌ பாரிய பிறழ்வினை ஏற்ப்படுத்தியது. 
அந்தச்‌ செயன்முறையினைக்‌ கொண்டு நடாத்திய முதன்மையான சக்தி ஊடகங்களாகும்‌. 
பொதுமக்களின்‌ அரசியல்‌ மற்றும்‌ சமூக அறிவினை விருத்தி செய்வதில்‌ பாரிய பங்களிப்பினை 
ஊடகங்கள்‌ மேற்கொள்கின்றன. ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ நீடித்த இருப்புக்கு மக்களின்‌ 
அரசியல்‌ அறிவு உயர்‌ மட்டத்தில்‌ காணப்பட வேண்டும்‌. தற்காலத்தில்‌ இதனை ஊடகங்கள்‌ 
மேற்கொள்கின்றன. 


கணவான்களின்‌ அரசியல்‌ விளையாட்டுக்கான வசதிகளை வழங்குதல்‌ ஊடகங்களின்‌ பிறிதொகு 
வகிபாகமாகும்‌. அரசியல்‌ என்பது எதிர்‌ குழுக்களுக்கு மத்தியில்‌ நிலவும்‌ அதிகாரப்‌ போராட்டமாகும்‌. 
ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ இவ்வதிகாரப்‌ போராட்டமானது கலந்துரையாடலின்‌ 
அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்படும்‌. அதாவது எதிர்க்‌ கொள்கைகளுக்கு மத்தியில்‌ இடம்பெறும்‌ 
திறந்த போராட்டமாகும்‌. இங்கு அந்த வாதப்பிரதிவாதங்களை மக்களிடம்‌ கொண்டூ செல்லும்‌ ஒரு 
கருவியாக ஊடகம்‌ செயற்படுகின்றது. 


மேற்குறிப்பிட்ட வகிபாகத்தினை முறையாக மேற்கொள்ளுவதற்குச்‌ சமூகத்தில்‌ சுதந்திரம்‌ 
உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்‌. அவ்வாறான சூழலிலேயே ஊடகங்கள்‌ சுதந்திரமாகச்‌ செயற்பட 
முடியும்‌. குறிப்பாக அடிப்படைச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ பேச்சுச்‌ சுதந்திரமும்‌ கருத்து வெளியீட்டூச்‌ 
சுதந்திரமும்‌ உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும்‌. உலகில்‌ வளர்ச்சியடைந்த ஜனநாயக அரசியல்‌ 
முறைகளில்‌ மிகவும்‌ பரந்த ஊடகச்‌ சுதந்திரம்‌ உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனநாயக ஆட்சியின்‌ 
சிறப்பான இருப்புக்கு அது அத்தியாவசியமானது. 


எனினும்‌ குறைவிருத்தி அரசியல்‌ முறைமைகளில்‌ அரசியல்‌ அதிகாரிகளுக்கும்‌ சுதந்திரமான 
ஊட கத்திந்கும்‌ இடையில்‌ எதிர்த்‌ தொடர்பே நிலவுகின்றது. அரசியல்‌ அதிகாரத்தின்‌ முறையற்ற 
செயற்பாடுகளை விமர்சனம்‌ செய்யும்‌ பொழுது ஊடகத்தைக்‌ கடுமையாக அடக்கும்‌ முயற்சிகளை 
அரசியல்‌ அதிகாரம்‌ மேற்கொள்கின்றது. இவ்வாறு ஊடகம்‌ அடக்கப்படுவதன்‌ மூலம்‌ மக்களின்‌ அரச 
எதிர்ப்புத்தன்மையை கீழ்ப்படுத்துவதற்கு அரசியல்‌ அதிகாரம்‌ முயற்சி செய்கின்றது. 


சாவாதிகார மற்றும்‌. சோசலிச ஆட்சி முறைகளில்‌ ஐஊடகச்சுதந்திரமானது கடுமையாக 
கட்டுப்படூுத்தப்படுகின்றது. அதன்‌ மூலம்‌ அரசாங்க எதிர்ப்பு பொதுசன அபிப்பிராயம்‌ முழுமையாகக்‌ 
கீழ்ப்படூுத்தப்படும்‌. ஜனநாயக ஆட்சி முறைகளில்‌ கூட அரச உரிமையின்‌ கீழ்‌ செயற்படும்‌ ஊடகங்கள்‌ 
காணப்படுகின்றன. அங்கு அவ்வூடகங்கள்‌ பக்கச்சார்பற்ற தகவல்களை வழங்காது அரசாங்கத்திற்கு 
சார்பான தகவல்களையே முன்வைக்கின்றன. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-54- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


@ சுதந்திரமான ஊடகம்‌ தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தும்‌ போது பெரும்பாலான ஊடக 
நிறுவனங்கள்‌ முதலாளித்துவ வர்க்கத்தின்‌ முதலீடுகளின்‌ கீழ்‌ செயப்படுகின்றன என்பதைக்‌ 
காணக்கூடியதாக உள்ளது, அதனால்‌ அவ்வூடகங்கள்‌ முதலீட்டாளர்களின்‌ அரசியல்‌ நிகழ்ச்சி நிரலுக்கு 
ஏற்பவே செயற்படவேண்டியுள்ளன. 


(Giv) அரசியல்‌ கட்சிகளின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : ஜனநாயக ஆட்சியில்‌ அரசியல்‌ கட்சியின்‌ அவசியப்பாடு மற்றும்‌ வகிபாகம்‌ யாவை என்பன 
பற்றி பரீட்சார்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதித்தல்‌ ஆகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 

i. அரசியல்‌ கட்சிகள்‌ பற்றிய பொருள்‌ விளக்கம்‌. (02 புள்ளிகள்‌) 

li. அரசியல்‌ கட்சிகளின்‌ பணிகளும்‌ வகிபாகமும்‌ (06 புள்ளிகள்‌) 

iii. முடிவுரை : அரசியல்‌ கட்சிகளுக்கும்‌ ஜனநாயகத்திற்கும்‌ இடையில்‌ பிரிக்க முடியாத தொடர்பு 
உண்டு என்பது பற்றியும்‌ போட்டிகரமான அரசியல்‌ கட்சி முறையின்றி ஜனநாயகத்தை 


நடைமுறைப்படுத்த முடியாது என்பது பற்றியுமான விளக்கம்‌. 
(02 புள்ளிகள்‌) 


© நவீன ஜனநாயகத்தின்‌ அபூர்வமான கண்டுபிடிப்பு அரசியல்‌ கட்சிகளாகும்‌. போட்டிகரமாகன அரசியல்‌ 
கட்சிகளின்றி நவீன ஜனநாயகங்கள்‌ செயற்பட முடியாது. அதனால்‌ அரசியல்‌ கட்சிகளுக்கும்‌ நவீன 
ஜனநாயகத்திந்கும்‌ இடையில்‌ பலமான தொடர்பு நிலவுகின்றது. நவீன ஜனநாயகமும்‌ அரசியல்‌ 
கட்சிகளும்‌ ஒரு நாணயத்தின்‌ இரு பக்கங்களாகும்‌. எவ்வாறாயினும்‌ தற்காலத்தில்‌ ஜனநாயக அரசுகளில்‌ 
மட்டுமன்றி சோசலிச நாடுகளிலும்‌ சர்வாதிகார நாடுகளிலும்‌ அரசியல்‌ கட்சிகள்‌ நிலவுகின்றன. 


© அரசியல்‌ கட்சிகள்‌ பற்றி ஒரு பொது வரைவிலக்கணம்‌ காணப்படாததோடு ஒன்றுக்கொன்று 
முரண்பட்ட கருத்துக்கள்‌ முன்வைக்கப்ட்டுள்ளன தாராள கருத்துக்களின்‌ படி “அரசியல்‌ கட்சி என்பது 
ஒழுங்கமைந்த மக்கள்‌ அபிப்பிராயமாகும்‌”. மாக்சியவாதக்‌ கருத்தின்‌ படி “அரசியல்‌ கட்சி என்பது 
வர்க்கக்‌ கருவியாகும்‌”. இதன்‌ மூலம்‌ அரசியல்‌ கட்சி பற்றி ஒருமைத்தன்மையான வரைவிலக்கணம்‌ 
இல்லை எனத்‌ தெரிகின்றது. 


° தற்கால ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ மக்களுக்கும்‌ அரசாங்கத்திந்கும்‌ இடையிலான 
தொடர்பை ஏற்படுத்தும்‌ இணைகரமே அரசியல்‌ கட்சிகளாகும்‌. இதுவே அரசியல்‌ கட்சிகளின்‌ 
முக்கியத்துவமாகும்‌. அரசியல்‌ கட்சிகளின்‌ பிரதான நோக்கம்‌ அரசியல்‌ அதிகாரத்தை கைப்பற்றி 
அதனை கொண்டு நடாத்துவதாகும்‌. சுமூகத்தின்‌ எந்தவொரு தன்னார்வ அமைப்பும்‌ இந்த நோக்கினைக்‌ 
கொண்டிருப்பதில்லை. 


@ அரசியல்‌ கட்சிகளுக்கே உரிய ஒழுங்கமைப்புக்‌ கட்டமைப்பொன்று காணப்படும்‌. அக்கட்டமைப்பு 
பிரமிட்‌ மாதிரியில்‌ அமைந்திருக்கும்‌. உச்சியில்‌ கட்சித்தலைமைத்துவம்‌ காணப்படும்‌. கீழ்‌ மட்டத்தில்‌ 
உறுப்பினர்கள்‌ இருப்பர்‌. கட்சி பிரமிட்டின்‌ உச்சியிலிருந்து அடிமட்டம்‌ வரை உள்ள பல்வேறு 
மட்டங்களில்‌ கட்சி ஒழுங்கமைப்பு அமைந்திருக்கும்‌. கட்சித்‌ தலைமைத்துவமே தீர்மானங்கள்‌ எடுப்பதோடு 
அத்தீர்மானங்கள்‌ கட்சியில்‌ கீழ்மட்டம்‌ வரை பரந்து செல்லும்‌ கட்சியின்‌ பல்வேறு மட்டங்களிலுமுள்ள 
தலைவர்களும்‌ உறுப்பினர்களும்‌ அத்தீர்மானங்களுக்கு தலைசாய்க்க வேண்டும்‌. கட்சியின்‌ மேல்‌ 
மட்டத்திலிருந்து கீழ்‌ மட்டம்‌ வரையுள்ள சகல உறுப்பினர்களும்‌ பலமான ஒழுக்கக்‌ கட்டுப்பாட்டுக்கு 
உட்படுகின்றனர்‌. அதன்‌ மூலம்‌ கட்சி தலைமைத்துவத்தின்‌ ஆதிக்கம்‌ உயர்ந்த மட்டத்தில்‌ காணப்படும்‌. 
ரொபட்‌ மிச்சல்‌ இதனை “சில்லோராட்சி இரும்பு விதி” என அழைத்தார்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 55 _ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


சகல அரசியல்‌ கட்சிகளும்‌ தமக்கேயுரிய அரசியல்‌ கருத்தியலைக்‌ கொண்டிருக்கும்‌. அது தாராள 
ஜனநாயகமாகவோ, சோசலிசமாகவோ, சமூக ஜனநாயகமாகவோ இருக்கலாம்‌. மேலும்‌ அரசியல்‌ 
கட்சிகளின்‌ கொள்கைகளும்‌ வேலைத்திட்டங்களும்‌ உள்ளடங்கிய கட்சியின்‌ இயல்பானது அது 
ஒழுங்கமைந்திருக்கும்‌ சமூக அடுக்கமைவின்‌ அடிப்படையிலேயே தங்கியிருக்கும்‌. 


அரசியல்‌ கட்சிகளின்‌ வகிபாகம்‌ 
சிதறிக்கிடக்கும்‌ பொதுசன அபிப்பிராயத்தை ஒழுங்குபடுத்தல்‌: தெளிவற்றதும்‌ சிக்கலானதுமான 
மக்கள்‌ விருப்புகள்‌ அரசியல்‌ கட்சிகளின்‌ மூலம்‌ ஒருமுகப்படுத்தப்படுகின்றன. தேர்தல்களில்‌ 
வாக்காளர்களை நிச்சயமாக ஓர்‌ அரசியல்‌ இலக்கினை நோக்கி ஈடுபடுத்துவதில்‌ அரசியல்‌ 
கட்சிகள்‌ பங்காற்றுகின்றன. 


சமூக அதிகாரத்தை ஆணை அதிகாரமாக மாற்றுதல்‌: மக்களையும்‌ அரசாங்கத்தையும்‌ தொடர்பு 
படுத்துதல்‌ அல்லது மக்கள்‌ அதிகாரத்தை அரசாங்க அதிகாரமாக மாற்றுதலை அரசியல்‌ 
கட்சிகளே மேற்கொள்கின்றன. ஜனநாயகத்தின்‌ கீழ்‌ அரசியல்‌ அதிகாரத்தின்‌ இறுதி உரித்தாளர்‌ 
பொது மக்களாவர்‌. ஆனால்‌ மக்களின்‌ அவ்வாதிகாரம்‌ ஆணையதியாரமாக அல்லாதிருப்பதோடுூ 
அரசியல்‌ கட்சிகளே அவற்றை அரசாங்கத்தை நோக்கி எடுத்துச்சென்று ஆணையதிகாரமாக 
மாற்றுகின்றன. 


மனித உரிமைகளையும்‌ சுதந்திரங்களையும்‌ பாதுகாத்தல்‌:அரசாங்கமோ வேறு நிறுவனங்களோ 
அல்லது சமூக மனிதர்களோ உரிமைகளையும்‌ சுதந்திரங்களையும்‌ மீறும்‌ போது அவற்றை 
பாதுகாப்பதில்‌ தலையிட்டு மக்களை ஒழுங்குபடுத்தி அதிகம்‌ பாதிப்பினை செலுத்தும்‌ வகிபங்கினை 
எதிர்கட்சிகள்‌ மேற்கொள்கின்றன. ஜனநாயக அரசியல்‌ முறைமையில்‌ அரசியல்‌ கட்சிகள்‌ 
மக்களின்‌ பாதுகாவலர்களாகச்‌ செயற்படுகின்றனர்‌. 


பொதுமக்களின்‌ அரசியல்‌ அறிவினை விருத்தி செய்தல்‌: ஜனநாயக அரசியல்‌ முறைமையின்‌ 
சிறப்பான இருப்புக்கு மக்களின்‌ அரசியல்‌ புரிந்துணர்வு உயர்‌ மட்டத்தில்‌ காணப்பட வேண்டும்‌. 
அரசியல்‌ கட்சிகளோடு தொடர்புபடுவதன்‌ மூலம்‌ அரசியல்‌ ரீதியாகப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
அனுபவங்களின்‌ மூலமும்‌ கட்சியின்‌ உள்வாரியாக நிகழும்‌ கல்வியூட்டல்‌ நடவடிக்கைகளின்‌ 
மூலமும்‌ கட்சி வெளியிடும்‌ அரசியல்‌ ஆய்வுகளை உள்ளடக்கிய பல்வேறு ஆவணங்களின்‌ 
மூலமும்‌ கட்சிகளின்‌ கூட்டங்கள்‌ மற்றும்‌ விரிவுரைகளின்‌ மூலமும்‌ பொது மக்களின்‌ அரசியல்‌ 
அறிவு விருத்தியடைகின்றது. 


அரசியல்‌ தலைவர்களைப்‌ பயிற்றுவித்தல்‌: தேசிய மட்டத்திலான அரசியல்‌ தலைவர்களையும்‌ 
அரசியல்‌ வாதிகளையும்‌ பயிற்றுவித்து உருவாக்கும்‌ செயற்பாடு அரசியல்‌ கட்சிகளினால்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றன. அரசியல்‌ கட்சிகளின்‌ கீழ்‌ மட்டத்திலிருந்து தலைமைத்துவம்‌ வரை 
பயணிக்கும்‌ போது பெற்றுக்கொள்ளும்‌ அனுபவங்களையும்‌ அறிவையும்‌ பயன்படுத்தி தேசிய 
மட்டத்திலான தலைவர்களாக மாறும்‌ வாய்ப்பு அரசியல்‌ கட்சிகளின்‌ உறுப்பினர்களுக்குக்‌ 
கிடைக்கப்பெறுகின்றது. 


நவீன ஜனநாயக அரசியல்‌ முறைமைகளில்‌ அரசியல்‌ கட்சிகளின்‌ வகிபாகம்‌ பரந்த வீச்சுடன்‌ 


காணப்படுவதுடன்‌ அப்பணிகளின்‌ முக்கியத்துவத்தின்‌ காரணமாக நவீன அரசியல்‌ முறைமைகளின்‌ 
கேந்திர மாறியாக அரசியல்‌ கட்சிகள்‌ வளர்ச்சியுற்றுள்ளன. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 56- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


3 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


B பகுதியில்‌ அதிகமான பரீட்சார்த்திகள்‌ தெரிவுசெய்துள்ள 

















விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 
wss ப A வினா 3 ஆவது வினாவாகும்‌. இவ்வினாவிற்கு 64% ஆனோர்‌ 


விடையளித்துள்ளனர்‌.  இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 
ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 45% 

புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 29% 

புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 19% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 7% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 
அதற்கு கூடுதலான புள்ளிகளை 7% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 45% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 48% த்தினர்‌ 06-15 இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டிருப்பதுடன்‌ 
இதில்‌ (H) வினாவின்‌ இலகுதன்மை 43% ஆகும்‌. 
இது அதிக இலகுதன்மை கொண்டதாகும்‌. 
ஏனைய பிரிவுகளின்‌ இலகுதன்மை 40% இற்கும்‌ 
குறைவாகும்‌. இலகுதன்மை மிகக்‌ குறைவான 
பிரிவு (1) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 24% 
ஆகும்‌. 


Gii) 


3 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 


இவ்வினாவானது 4 பிரிவுகளைக்‌ கொண்டதாகும்‌. அவற்றில்‌ இரண்டினை தெரிவுசெய்து விடை 
பகிர்தல்‌ வேண்டும்‌. ஒரு பிரிவுக்காக கிடைக்கும்‌ புள்ளிகள்‌ 10 ஆகும்‌. இவ்வினாவினை பரீட்சார்த்திகளில்‌ 
64% இனர்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 


பகுதி 1 


இப்பிரிவு குறைந்த இலகுதன்மை கொண்ட ஒரு பிரிவாகும்‌. அதன்‌ இலகுதன்மை 24% 
ஆகும்‌. அரசாங்க அதிகாரத்தை தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிரான ஒரு தடை என்ற 
வகையில்‌ சிவில்‌ சமூகத்தின்‌ செயற்பாடூ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதிப்பதே இவ்வினாவின்‌ 
நோக்கமாகும்‌. எனினும்‌ பரீட்சார்த்திகள்‌ இதற்கு சார்பான விடையினை அளிக்கத்தவறியுள்ளனர்‌. சிவில்‌ 
சமூகம்‌ பற்றிய எண்ணக்கரு பழையதாக காணப்பட்டாலும்‌ பரீட்சார்த்திகள்‌ அது பற்றிய போதுமான 
அறிவினை புரிதலை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதே இதன்‌ மூலம்‌ தெரியவருகின்றது. இத்தலைப்புக்கு 
ஏற்ற சிவில்‌ சமூகத்தின்‌ பொறுப்புக்கள்‌, அதன்‌ செயற்பாடுகள்‌ பற்றிய எடுத்துக்காட்டுக்கள்‌ மூலம்‌ 
பிரயோக அறிவினை விருத்தி செயதுகொள்வதின்‌ ஊடாக இந்நிலமையை மாற்றலாம்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 57- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி 11 


கூடுதலான இலகுதன்மையைக்‌ கொண்ட இப்பிரிவின்‌ இலகுதன்மை 43% ஆகும்‌. கடந்த 
வருடங்களில்‌ வினவப்பட்ட ஒரு வினாவாக இருப்பதும்‌ வெகுசன ஊடகங்களில்‌ இவ்வினா தொடர்பான 
விடயங்கள்‌ அடிக்கடி கலந்துரையாடப்படுவதனாலும்‌, இவ்‌ விடயங்கள்‌ மாணவர்‌ சமூகத்துக்கு பரிமாற்றம்‌ 
செய்யப்பட்டதாலும்‌ இப்பிரிவின்‌ இலகுதன்மை உயர்வாக இருப்பதற்கான காரணங்களாக அமைகின்றன. 
எனினும்‌ இப்பிரிவுக்கு பரீட்சார்த்திகளிடம்‌ காணப்படும்‌ பலவீனமாக அமைவது நல்லாட்சி எண்ணக்கரு 
தொடர்பான அடிப்படை விடயங்கள்‌ உரிய முறையில்‌ முன்வைக்கப்படவில்லை. நல்லாட்சி எண்ணக்கரு 
பற்றி நடைமுறை அரசியல்‌ சமூகத்துடன்‌ இணைந்து, எடுத்துக்காட்டுக்கள்‌ மூலம்‌ விளக்கப்படூவதன்‌ 


ஊடாக இந்நிலைமையை மாற்ற முடியும்‌. 


பகுதி HI 


இவ்வினாவின்‌ இலகுதன்மை மட்டம்‌ 31% ஆகும்‌. இவ்வினாவில்‌ ஜனநாயக ஆட்சியில்‌ 
ஊடகத்தின்‌ செயற்பாடு எவ்வாநானதாக இருக்க வேண்டும்‌? என்பது பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரிசோதிப்பதாகும்‌. இது பரீட்சார்த்திகளினால்‌ உரிய முறையில்‌ புரிந்துகொள்ளப்படவில்லை. வெகுசன 
ஊடகங்களின்‌ பணிகள்‌ மற்றும்‌ பொறுப்புக்கள்‌ பற்றி மாணவர்கள்‌ மத்தியில்‌ விவாதப்‌ போட்டிகள்‌ 


பேச்சுப்‌ போட்டிகள்‌ நடாத்துவதன்‌ மூலம்‌ மாணவர்‌ அடைவு மட்டத்தை விருத்தி செய்யலாம்‌. 


பகுதி IV 

இப்பிரிவு கூடுதலாக மதிப்பீட்டிற்கு உட்படுத்தப்பட்ட வினாவாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 35% 
ஆகும்‌. அரசியல்‌ கட்சிகளின்‌ செயற்பாடுகளை ஜனநாயக ஆட்சிமுறைக்குள்‌ உட்படுத்துவது பற்றிய 
போதிய அறிவு மாணவர்கள்‌ மத்தியில்‌ காணப்படாமை கண்டறியப்பட்டது. அரசியல்‌ கதட்சிகளின்‌ 
பணிகள்‌ தொடர்பாக படிமுறையாக விடை எழுதும்‌ அறிவை இவர்கள்‌ வெற்றிகரமாக உருவாக்க 


முடியாமல்‌ போணமை இப்பலவீனத்திற்கான காரணமாகும்‌. 


அரசியல்‌ கட்சிகளின்‌ பணிகள்‌ தொடர்பான அறிவு, திறனை விருத்தி செய்தல்‌, இது தொடர்பான 
கட்டுரைகளை எழுதுதல்‌, கட்சிகளின்‌ உருவாக்கம்‌ பற்றிய காரணங்களை முன்வைத்தல்‌ என்பவற்றின்‌ 


ஊடாக அறிவை விருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கலாம்‌. 


இப்பிரிவில்‌ காணப்படும்‌ தலைப்பு அடிக்கடி பகுதி வினாவாக கேட்கப்படுவதாகும்‌. எனினும்‌ இதன்‌ 
இலகுதன்மை 35% ஆகும்‌. விடைகளை ஆராயும்போது அரசியல்‌ கட்சிகளின்‌ வகிபாகங்கள்‌ பற்றிய 
போதிய அறிவு பரீட்சார்த்திகள்‌ அனேகமானோரிடம்‌ காணப்படாமை கண்டறியப்பட்டது. இத்தலைப்பு 
தொடர்பாக எழுதப்பட்டுள்ள பாடநூல்கள்‌ அதிகமாக காணப்படுகின்றன. இதனை உரிய முறையில்‌ 
மாணவர்கள்‌ பயன்படுத்தி தமது அறிவினை மேலும்‌ விருத்தி செய்வதற்கு ஆசிரியர்கள்‌ வழிகாட்ட 


வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 58- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


4 ஆம்‌ வினா 


4. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டினைப்‌ பற்றி ஆராய்க. 
(1) ஜக்கிய அமெரிக்க அரசாங்க முறையில்‌ நிறைவேற்று அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல்‌ தொடர்பான 


தடைகள்‌ 

(11) ஒன்றில்‌ இந்தியாவில்‌ அல்லது பிரித்தானியாவில்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ நியமனம்‌ மற்றும்‌ 
பதவிநீக்கம்‌ தொடர்பான செயன்முறை 

(111) பொதுக்‌ கொள்கைகளின்‌ இயல்பு அல்லது சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ 


(1) ஜக்கிய அமெரிக்க அரசாங்க முறையில்‌ நிறைவேற்று அதிகாரங்களை நடைமுறைப்படுத்தல்‌ 
தொடர்பானதடைகள்‌. 


நோக்கம்‌ : அமெரிக்க ஜனாதிபதி பதவியானது உலகிலேயே பலம்வாய்ந்த நிறைவேற்றுத்‌ துறை என்று 
கருதப்படினும்‌ நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துதல்‌ தொடர்பான தடைகளின்‌ 
மூலம்‌ அமெரிக்காவில்‌ ஒரு ஜனநாயக ரீதியாக ஜனாதிபதி பதவி தாபிக்கப்பட்டுள்ளமை பற்றி 
பரீட்சார்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. நிறைவேற்று அதிகாரம்‌ பற்றிய அறிவு (02 புள்ளிகள்‌) 


ii. நிநைவேற்று அதிகாரத்தின்‌ மீது தடைகளை விதித்தல்‌ தொடர்பாக உள்ள வழிமுறை 
(06 புள்ளிகள்‌) 
Hi. முடிவரை : ஜனநாயக அரசாங்கத்திற்கும்‌ நல்லாட்சிக்குமிடையிலான தொடர்பு, அமெரிக்க அரசாங்க 
முறையில்‌ நிறைவேற்று அதிகாரத்தின்‌ மீதான தடைகள்‌ சமன்பாடூகள்‌ விதிக்கப்பட்டதன்‌ 
ஊடாக நிறைவேற்று சர்வாதிகாரம்‌ தோன்றுவது வரையறை செய்யப்பட்டிருக்கும்‌ விதம்‌ 
என்பன பற்றிய அறிவு. 
(02 புள்ளிகள்‌) 


@ ஐக்கிய அமெரிக்காவில்‌ தற்போது செயற்படும்‌ அரசியல்‌ யாப்பு 17896ல யே சட்டரீதியாக்கப்பட்டது. 
1787இல்‌ பிலடெல்பியாவில்‌ அம்மாநாட்டிலேயே அரசியல்‌ யாப்பு சம்பந்தமான யோசனைகள்‌ 
முன்வைக்கப்பட்டன. அம்மாநாட்டின்‌ மாநாட்டூ பிரதிநிதிகள்‌ சர்வாதிகாரத்திற்கும்‌ மக்கள்‌ இறைமைக்கும்‌ 
அச்சமுற்றனர்‌. அமெரிக்க குடியேற்றங்களின்‌ வாசிகள்‌ பிரித்தானிய தாய்‌ நாட்டின்‌ அரசாங்கத்திற்கு கீழ்‌ 
பட்டிந்திருந்த போது சர்வாதிகாரத்தினால்‌ எதிர்‌ நோக்கிய அடக்குமுறை அனுபவங்களின்‌ காரணமாக 
சாவாதிகாரத்திற்கு அச்சமுற்றதோடு அவர்கள்‌ முதலாளித்துவ வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவர்களாக 
இருந்தமையால்‌ மக்கள்‌ அதிகாரத்திற்கும்‌ அச்சமுற்றனர்‌. இதன்‌ படி யாப்பை உருவாக்கியோர்‌ 
பிரதானமாக சர்வாதிகாரத்தைத்‌ தடுத்து சுதந்திரத்தினை உறுதிப்படுத்துவதோடு மக்கள்‌ இறைமை 
மேல்‌ எழாதவாறான ஓர்‌ அரசியல்‌ யாப்பினை வகுக்கவே விரும்பினர்‌. அதனால்‌ சமீடி அரசாங்கத்தின்‌ 
கட்டமைவினை மொன்டஸ்கிவ்வின்‌ அதிகார வேறாக்க கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ கட்டியெழுப்பி 
அவ்வமைப்பில்‌ சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை ஆகிய நிறுவனங்களுக்கிடையில்‌ 
தடைகள்‌, சமன்பாடுகள்‌ பற்றிய மூலக்கொள்கைகளை புகுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தனர்‌. 


© ஜக்கிய அமெரிக்க சமஷ்டிக்‌ கட்டமைவு பின்வருமாறு 
௦ சட்டத்துறை : மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபை, செனற்சபை ஆகிய இரு மன்றங்களைக்‌ 


கொண்ட காங்கிரஸ்‌ மன்றம்‌ 


O நிறைவேற்றத்துறை : ஜனாதிபதி 


௦ நீதித்துறை : உயர்‌ நீதிமன்றினை பிரதானமாகக்‌ கொண்ட சமஷ்டி நீதிமன்றம்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 59 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


சமஷ்டி அரசாங்கத்தின்‌ மேற்குறிப்பிட்ட நிறுவனங்களை ஒன்றிலிருந்து மற்றையதை சுயாதினமாக்குவதற்காக 
அரசாங்கத்தின்‌ சட்டவாக்கம்‌, சட்ட நிறைவேற்றம்‌, நீதி என்ற கருமங்களை முறையே அந்தந்த 
நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதும்‌ ஒவ்வொரு நிறுவனத்தினதும்‌ பிரதிநிதிகள்‌ ஏனைய நிறுவனங்களில்‌ 
பிரதிநிதித்துவம்‌ கிடைக்கப்பெறாதவாறான ஏற்பாடுகளை உருவாக்குவதிலும்‌ அரசியல்‌ யாப்பின்‌ மூலம்‌ 
நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 


அரசாங்கத்தின்‌ மூன்று நிறுவனங்களினதும்‌ அதிகாரங்களுக்கடையில்‌ சமநிலையினை ஏற்படூத்துவதற்கும்‌ 


மறுபுறம்‌ ஒரு நிறுவனத்தின்‌ அதிகாரத்தின்‌ மூலம்‌ மற்றொரு நிறுவனத்தின்‌ அதிகாரத்தை 
கட்டூப்படூத்துவதற்குமான ஏற்பாடுகள்‌ யாப்பில்‌ புகுத்தப்பட்டன. 


அங்கு சமீடி அரசாங்கத்தின்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ பிரதிநிதியான ஜனாதிபதி தன்னிச்சையானவராக 
மாறுவதனைத்‌ தடூப்பதற்கு அரசியல்‌ யாப்பில்‌ தடைகளை விதிப்பதிலும்‌ கவனம்‌ செலுத்தப்பட்டது. 


காங்கிரசின்‌ அதிகாரங்களின்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரத்தைக்‌ கட்டூப்படூத்துவதற்கு 
மேந்கொள்ளப்பட்டூள்ள ஏற்பாடுகள்‌. 


௦ ஜனாதிபதியின்‌ இராணுவ மற்றும்‌ நிதி விவகாரங்களை கட்டூப்படுத்துவதற்கு மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ 
சபைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்‌ படி ஜனாதிபதியின்‌ இராணுவ வழிநடத்தல்களுக்கு 
மக்கள்‌ பிரதிநதிகள்‌ சபையின்‌ அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியதோடூ ஜனாதிபதியின்‌ 
இராணுவச்‌ செயற்பாடுகளை தடைசெய்வதற்கான அதிகாரம்‌ காங்கிரசிற்கு வழங்கப்பட்டூள்ளது. 


௦ ஜனாதிபதியின்‌ வருடாந்த வரவு-செலவு திட்டத்திற்கு மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபையின்‌ அங்கீகாரம்‌ 
தேவைப்படுத்தப்பட்டிருப்பதுடன்‌ அந்த வரவு-செலவுத்திட்டத்தில்‌ எந்தவொரு திருத்தத்தை 
அல்லது மாற்றத்தை செய்வதற்கு மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபை உள்ளிட்ட காங்கிசுக்கு அதிகாரம்‌ 
வழங்கப்பட்டூள்ளது. 


௦ ஜனாதிபதியின்‌ வெளிநாட்டு ஒப்பந்தங்கள்‌ தொடர்பான அதிகாரம்‌, வெளிநாட்டு தூதுவர்கள்‌, 
அரசாங்கத்தின்‌ உயர்‌ அதிகாரிகள்‌, மேநிலை நீதிமன்ற நீதியரசர்கள்‌ போன்ற உயர்‌ 
பதவிகளுக்கான ஆட்களை நியமிப்பதற்கு உள்ள அதிகாரத்தை கட்டுப்படுத்துவதற்கு செனட்‌ 
மன்றுக்கு அதிகாரம்‌ வழங்கப்பட்டூள்ளது. அதன்படி ஜனாதிபதி மேற்கொள்ளும்‌ வெளிநாட்டு 
ஒப்பந்தங்கள்‌ செனட்‌ மன்நினால்‌ 2/3 பெரும்பான்மையுடன்‌ அங்கீகரிக்கப்பட வேண்டும்‌. 
அத்துடன்‌ ஜனாதிபதியின்‌ எந்தவொரு வெளிநாட்டு ஒப்பந்தத்தை தடைசெய்யும்‌ அதிகாரமும்‌ 
செனட்‌ மன்றுக்கு வழங்கப்பட்டூள்ளது. மேலும்‌ வெளிநாட்டுத்‌ தூதுவர்கள்‌, அரசாங்கத்தின்‌ உயர்‌ 
அதிகாரிகள்‌, உயர்‌ நீதிமன்ற நீதியரசர்கள்‌ போன்ற பதவிகளுக்கு ஆட்களை நியமிப்பதற்கு 
ஜனாதிபதிக்கு அதிகாரம்‌ இருப்பினும்‌ செனட்‌ மன்றம்‌ அந்நியமனங்களை 2/3 பெரும்பான்மையோடு 
அனுமதித்தால்‌ மட்டுமே ஜனாதிபதி அந்நியமனங்களை மேற்கொள்ள முடியும்‌. மேற்குறிப்பிட்ட 
பதவிகளுக்காக ஜனாதிபதி முன்வைக்கும்‌ எந்தவொரு ஆளின்‌ பெயரையும்‌ நிராகரிப்பதற்கு 
சென்ட்‌ மன்றுக்கு அதிகாரம்‌ உண்டு. 


௦ ஜனாதிபதியின்‌ தகவின்மை அல்லது முறைகோடான நடத்தை ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
ஒரு குற்றப்பிரேரணையை நிறைவேற்றி அவரைப்‌ பதவி நீக்கம்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ காங்கிரசிற்கு 
உண்டு. குற்றப்பிரேரோணையைச்‌ சமர்ப்பிக்கும்‌ அதிகாரம்‌ மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபைக்கும்‌ 
அப்பிரேரணையை விசாரணை செய்து 2/3 பெரும்பான்மையினால்‌ நிறைவேற்றி ஜனாதிபதியைப்‌ 
பதவி நீக்கம்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ செனட்‌ மன்றுக்கும்‌ வழங்கப்பட்டூள்ளது. 


௦ மேற்குறித்தவாறு காங்கிரசின்‌ அதிகாரங்களின்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களை 


கட்டுப்படூத்துவதற்கான நடவடிக்கை அமெரிக்க அரசியல்‌ யாப்பின்‌ மூலம்‌ 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 60- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


நீதித்துறையின்‌ அதிகாரங்களின்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களை கட்டூப்படுத்துவதற்கான 
எற்பாடூகள்‌ 


O 


ஜனாதிபதிக்கு எதிராக உயர்‌ நீதிமன்றில்‌ அல்லது சமீடி நீதிமன்றில்‌ வழக்குத்‌ தொடர்வதற்கான 
அதிகாரத்தினை அரசியல்‌ பாப்பு அமெரிக்கப்‌ பிரஜைகளுக்கு வழங்கியுள்ளது. 


நடைமுறை 


O 


மேற்குறித்தவாறு ஐக்கிய அமெரிக்க சமஸ்டி அரசாங்கத்தின்‌ நிறைவேற்று அதிகாரத்தின்‌ மீதான 
தடைகள்‌ யாப்பில்‌ உள்ளடக்கப்பட்டிருப்பினும்‌ 19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதிப்பகுதியிலிருந்து 
படிப்படியாக அரசியல்‌ யாப்பின்‌ சில ஏற்பாடுகளை தமக்குச்‌ சார்பாகப்‌ பயன்படுத்திக்கொண்டு 
அரசியல்‌ யாப்புக்கு வெளிவாரியான உபாயங்களின்‌ மூலம்‌ காங்கிரசிற்கும்‌ நீதித்துறைக்கும்‌ 
யாப்பின்‌ மூலம்‌ வழங்கப்பட்ட தடை அதிகாரங்களை கீழ்ப்படுத்திவிட்டு தமது அதிகாரங்களை 
மேம்படுத்துவதற்கு ஜனாதிபதியால்‌ முடிந்துள்ளது. 


இதன்படி ஜனாதிபதியின்‌ இராணுவச்‌ செயற்பாடுகள்‌ தொடர்பான அதிகாரத்தை கட்டுப்படூத்துவதற்கு 
உள்ள காங்கிரசின்‌ மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபையின்‌ அதிகாரத்தை கீழ்ப்படுத்தி ஜனாதிபதி 
போர்களை ஏற்படுத்தும்‌ உபாயங்களை மேற்கொண்டுள்ளார்‌. அதன்‌ மூலம்‌ எதிரியின்‌ 
இராணுவங்களுக்கு எதிராக போர்‌ புரியும்‌ அனுமதியினை காங்கிரசிடமிருந்து ஜனாதிபதியினால்‌ 
பெற்றுக்கொள்ள முடிகின்றது. தற்காலத்தில்‌ ஜனாதிபதி போர்ச்‌ செயற்பாடுகளுக்கு காங்கிரசின்‌ 
அனுமதிகளை பெறாது போரைப்‌ பிரகடனம்‌ செய்ததன்‌ பின்னர்‌ ௮து தொடர்பான காங்கிரசின்‌ 
அங்கீகாரத்தை வேண்டி நிற்பார்‌. அவ்வாறான சந்தர்ப்பங்களில்‌ அவ்வேண்டுகோளினை 
காங்கிரசினால்‌ நிராகரிக்க முடியாது. இவ்வாறு உபாய ரீதியாக ஜனாதிபதி போர்‌ அதிகாரம்‌ 
பற்றிய தனியுரிமையினை தனதாக்கிக்‌ கொண்டூள்ளார்‌. 


அரசியல்‌ யாப்பானது ஜனாதிபதியின்‌ நிதி விவகாங்களை கட்டூப்படுத்தும்‌ அதிகாரத்தினை மக்கள்‌ 
பிரதிநிதிகள்‌ சபைக்கு வழங்கியுள்ளது. அதன்‌ மூலம்‌ ஜனாதிபதி முன்வைக்கும்‌ வருடாந்த வரவு- 
செலவுத்‌ திட்டத்தினை திருத்துவதற்கும்‌ மாற்றுவதற்குமான அதிகாரம்‌ காங்கிரசிற்கு உண்டு. 
அவ்வாறு வருடாந்த வரவு-செலவு திட்டத்தில்‌ எந்த மாற்றத்தை செய்தாலும்‌ காங்கிரசின்‌ 
அனுமதியைப்‌ பெற்று ஜனாதிபதி அதனை நடைமுறைப்படுத்தும்‌ போது காங்கிரஸ்‌ மேற்கொண்ட 
திருத்தங்களை கருத்திற்கொள்ளாது வரவு-செலவுத்‌ திட்ட பணியகத்தின்‌ மூலம்‌ தமது விருப்பின்‌ 
படி வரவு-செலவுத்‌ திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பினை ஜனாதிபதி 
பெற்றுள்ளார்‌. எனவே,ஜக்கிய அமெரிக்காவின்‌ நிதி விவகாரங்களை கொண்டு நடத்துவதற்கான 
பூரண அதிகாரத்தினை ஜனாதிபதி பெற்றுள்ளார்‌. 


ஜனாதிபதியின்‌ வெளிநாட்டு விடயங்களை கட்டூப்படூத்துவதற்கான அதிகாரம்‌ காங்கிரசின்‌ 
செனட்‌ மன்றுக்கு வழங்கப்பட்டிருப்பினும்‌ உபாய ரீதியான முறையில்‌ அவ்வதிகாரத்தினைக்‌ 
கீழ்ப்படுத்தி வெளிநாட்டு விவகாரங்களை முழுமையாக ஜனாதிபதி தன்‌ கீழ்‌ கொண்டுவர 
முடிகின்றது. ஜனாதிபதியின்‌ வெளிநாட்டு ஒப்பந்தங்களுக்கு செனட்‌ மன்றின்‌ 2.'.3 பெரும்பான்மை 
அவசியமாகின்றது. மேலும்‌ ஜனாதிபதியினால்‌ கைச்சாத்திடப்படும்‌ எந்தவொரு வெளிநாட்டு 
ஒப்பந்தத்தையும்‌ நிராகரிப்பதற்கு செனட்‌ மன்றுக்கு அதிகாரம்‌ உண்டு. அதனால்‌ தற்காலத்தில்‌ 
ஜனாதிபதி வெளிநாட்டு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாததுடன்‌ அதற்கு பதிலாக ஜனாதிபதி 
நிறைவேற்று உடன்பாடுகள்‌ அல்லது வெளிநாட்டு உடன்பாடுகள்‌ என்பவற்றின்‌ மூலம்‌ வெளிநாட்டு 
அரசாங்கங்களுடன்‌ தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்றார்‌. நிறைவேற்று உடன்பாடூகளுக்கு 
காங்கிரசின்‌ சாதாரண பெரும்பான்மை மட்டூம்‌ போதுமானதாகும்‌. 


வெளிநாட்டுத்‌ தூதுவர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை 
வெளிநாட்டு அரசாங்கங்களால்‌ ஏற்றுக்கொள்ளச்‌ செய்வதற்கான அவர்‌ உபாயங்களை 
பயன்படுத்துகிறார்‌. இவ்வாறு ஜனாதிபதியின்‌ வெளிநாட்டு விவகாரங்களை கட்டூப்படூத்துவதற்குச்‌ 
செனட்‌ மன்றுக்குள்ள அதிகாரங்களை தவிர்த்துச்‌ சென்று வெளிநாட்டு விவகாரங்களை 
நடைமுறைப்படுத்தும்‌ அதிகாரத்தை தமக்கு உரித்தாக்கிக்கொள்ளும்‌ வாய்ப்பினை ஜனாதிபதி 
பெற்றுள்ளார்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_61- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


௦ அரசியல்‌ யாப்பின்‌ மூலம்‌ உயர்‌ பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்கும்‌ அதிகாரம்‌ ஜனாதிபதிக்கு 
வழங்கப்பட்டிருப்பதோடு அந்நியமனங்களுக்கான அங்கீகாரத்தினை செனட்‌ சபையிடமிருந்து 
பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. இங்கு வெளிநாட்டு தூதுவர்களையும்‌ மேநிலை நீதிமன்ற 
நீதியரசர்களையும்‌ நியமிப்பதற்கும்‌ செனட்‌ மன்றின்‌ 2/3 பெரும்பான்மையினரின்‌ அங்கீகாரம்‌ 
தேவைப்படுகின்றது. ஜனாதிபதி முன்வைக்கும்‌ எந்தப்‌ பெயர்களையும்‌ நிராகரிக்கும்‌ அதிகாரமும்‌ 
செனட்‌ சபைக்கு உண்டு. ஜனாதிபதி அரசாங்கத்தின்‌ உயர்‌ அதிகாரிகளை நியமிப்பதற்கு 
முன்வைக்கும்‌ பெயர்கள்‌ தொடர்பாக செனற்‌ மன்றம்‌ தனது எதிர்ப்புக்களை காட்டாதிருப்பதுடன்‌ 
தூதுவர்களையும்‌ நீதியரசர்களையும்‌ நியமிக்கும்‌ போது மட்டும்‌ ஜனாதிபதி முன்வைக்கும்‌ பெயர்கள்‌ 
தொடர்பாக பரந்த தேடுதலை மேற்கொள்கின்றது. குறிப்பாக நீதியரசர்களின்‌ நியமனத்தில்‌ 
செனட்‌ மன்றம்‌ அதிக கவனம்‌ செலுத்துகின்றது. இதன்‌ படி நீதியரசர்களை நியமிப்பதற்கு 
ஜனாதிபதிக்குள்ள அதிகாரம்‌ மட்டும்‌ செனட்‌ மன்றின்‌ தடைகளுக்கு உட்படுவதோடு ஏனைய 
பதவிகளுக்கான ஜனாதிபதியின்‌ நியமனம்‌ தொடர்பான அவ்வாறான தடைகள்‌ நடைமுறையில்‌ 
ஏற்படுவதில்லை. 


௦ ஜனாதிபதிக்கு எதிரான குந்நப்பிரரணையை முன்வைத்து நிறைவேற்றுவதற்கு காங்கிரசிற்கு 
உள்ள அதிகாரத்தின்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ தகவின்மை, முறைகேடான செயற்பாடு 
என்பவற்றைத்‌ தடுப்பதற்கு காங்கிரசிற்கு அதிகாரம்‌ உண்டு. குற்றப்பிரரணை தொடர்பாக 
காங்கிரசின்‌ மீது நேரடி பாதிப்புக்களை மேற்கொள்வதில்‌ ஜனாதிபதி ஈடூபடாவிட்டாலும்‌ உயர்‌ 
நீதிமன்றின்‌ பிரதம நீதியரசரோடு கொண்டுள்ள நெருங்கிய தொடர்புகளை பயன்படுத்திக்‌ 
குற்றப்பிரேரணைத்தீர்ப்புக்களை தமக்கு சாதகமாக பெற்றுக்கொள்வதற்கு ஜனாதிபதியினால்‌ 
முடிகின்றது. 


௦ மேற்குறிப்பிட்ட விடயங்களின்‌ பிரகாரம்‌ அரசியல்‌ யாப்பானது ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களைக்‌ 
கட்டுப்படூுத்துவதற்கு காங்கிரசிற்கு உள்ள அதிகாரங்களை நேரடியாகவும்‌ நீதித்துறைக்குள்ள 
அதிகாரங்களை மறைமுகமாகவும்‌ கீழ்ப்படூத்தி ஜனாதிபதியினால்‌ செயற்பட முடிகின்றது 
என்பதினை காணலாம்‌. இதன்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரங்கள்‌ பரந்த வகையில்‌ 
மேலெழுந்துள்ளது. 


(11) ஒன்றில்‌ இந்தியாவில்‌ அல்லது பிரித்தானியாவில்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ நியமனம்‌ 


மற்றும்‌ பதவிநீக்கம்‌ தொடர்பான செயன்முறை. 


நோக்கம்‌ : மந்திரிசபை அரசாங்க முறையில்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதி என்பதிலிருந்து பொருள்‌ 


கொள்ளப்படுவது யாது மற்றும்‌ ௮து எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றது, பதவியில்‌ இருந்து 
நீக்கப்படுகிறது என்பது பற்றி பரீட்சார்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. 
ii. 


iii. 


(அ) 


அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதி தெரிவு செய்யப்படும்‌ விதம்‌ (04 புள்ளிகள்‌) 

அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதி பதவி நீக்கம்‌ செய்யப்படும்‌ விதம்‌ (04 புள்ளிகள்‌) 

முடிவுரை : மந்திரிசபை அரசாங்க முறையில்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியை உரிய பதவிக்காலத்துக்கு 

முன்னர்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்படமுடிகின்றமை, ஜனநாயகமயமாக்கத்தின்‌ உறுதித்தன்மை 
என்பவற்றுக்கிடையிலான தொடர்பின்‌ இயல்பு 

(02 புள்ளிகள்‌) 


இந்தியாவின்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்பகுதியின்‌ நியமனமும்‌ பதவி நீக்கமும்‌. 

இந்திய சமஸ்டி அரசாங்க முறை 1950.01.26ஆம்‌ திகதி நடைமுறைக்கு வந்ததுடன்‌ அது வெஸ்ட்மின்ஸ்டர்‌ 
முறையிலான அரசாங்க முறையாக அமைந்துள்ளது. அரசியல்‌ யாப்பு நிணய சபையின்‌ தலைவர்‌ 
கலாநிதி இராஜேந்திர பிரசாத்‌, யாப்பு விவகார அமைச்சரான கலாநிதி டீ.சு அப்பேத்கார்‌ ஆகிய இருவரும்‌ 
பிரித்தானிய அரசாங்க முறையில்‌ அதிக விருப்பம்‌ கொண்டவர்களாக இருந்தமையினால்‌ இந்தியாவில்‌ 
வெஸ்ட்மின்ஸ்டர்‌ முறையில்‌ அமைந்த அரசாங்க முறையினை உருவாக்கவே தீர்மானித்தார்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 62 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


நியமிக்கும்‌ முறை 


O 


இந்திய சமீடி அரசாங்கத்தின்‌ மத்திய அரசாங்கத்தின்‌ நிறைவேற்றுத்துறை பிரதமர்‌ உள்ளிட்ட 
அமைச்சரவையாகும்‌. அரசியல்‌ யாப்பின்‌ படி ஒரு பொதுத்தேர்தலின்‌ பின்னர்‌ மத்திய 
அரசாங்கத்தின்‌ இரு மன்ற சட்டத்துறையான பாராளுமன்றின்‌ கீழ்‌ மன்றமான லோக்‌ சபாவின்‌ 
பெரும்பான்மையினரின்‌ நம்பிக்கையை பெற்றுள்ள உறுப்பினரை அல்லது பெரும்பான்மை 
ஸ்தானங்களை பெற்ற கட்சியின்‌ தலைவரை நாம நிர்வாகியான ஜனாதிபதி பிரதம மந்திரியாக 
நியமிப்பார்‌. இங்கு லோக்‌ சபாவின்‌ பெரும்பான்மையினரின்‌ நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளும்‌ 
உறுப்பினர்‌ மேல்‌ மன்றின்‌ உறுப்பினராகவும்‌ இருக்கலாம்‌. உதாரணமாக 2004-2014 வரை 
இந்திய காங்கிரஸ்‌ கட்சியின்‌ அரசாங்கத்தின்‌ பிரதமர்‌ பதவியை வகித்த மன்மோகன்‌ சிங்‌ இராஜ 
சபாவின்‌ உறுப்பினராக இருந்தமையை குறிப்பிடலாம்‌. 


1977க்கு முன்னர்‌ லோக்‌ சபாவில்‌ பெரும்பான்மை பலத்தை இந்திய காங்கிரஸ்‌ கட்சி 
பெற்றிருந்தமையால்‌ பிரதமரை தெரிவு செய்வதில்‌ சிக்கலான நிலைமைகளை ஜனாதிபதிகள்‌ 
எதிர்நோக்கவில்லை. எனினும்‌ 1977ன்‌ பின்னர்‌ லோக்‌ சபாவின்‌ பெரும்பான்மை ஒரு தனி அரசியல்‌ 
கட்சிக்கு உரித்தாகாமையால்‌ பிரதமரை நியமிப்பதில்‌ ஜனாதிபதி நிச்சயமற்ற நிலைகளை 
எதிர்நோக்கினார்‌. ஆதனால்‌ 1977இன்‌ பின்னர்‌ லோக்‌ சபாவில்‌ ஒரு புதிய மரபு ஏற்பட்டது. 
அதாவது ஜனாதிபதி ஒரு புதிய பிரதமரை நியமித்து இரண்டு கிழமைகளுக்குள்‌ அப்பிரதமர்‌ 
தம்மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தும்‌ வகையிலான ஒரு தீர்மானத்தை லோக்சபையில்‌ 
நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும்‌. உதாரணமாக 1996இல்‌ நடைபெற்ற பொதுத்தேர்தலின்‌ பின்பு 
பிரதமராக நியமிக்கப்பட்ட அத்தல்‌ பிஹாரி வஜ்பாய்யின்‌ பதவிக்காலம்‌ 13 நாட்களுக்கே 
சுருங்கியதாக இருந்தது. அதற்கு காரணம்‌ லோக்‌ சபாவின்‌ பெரும்பான்மை ஆதரவுடன்‌ பிரதமர்‌ 
மீதான நம்பிக்கை பிரேரணை தோல்வியுற்றமையாகும்‌. 


பிரதமராக பதவிப்பிரமானம்‌ செய்யததன்‌ பின்னா்‌ பிரதமரின்‌ ஆலோசனையயின்‌ 
பெயரில்‌ ஜனாதிபதியினால்‌ அமைச்சரவையின்‌ ஏனைய அமைச்சர்கள்‌ நியமிக்கப்படூவர்‌. 
அவ்வமைச்சர்களுக்கான அமைச்சுப்பொறுப்புக்களும்‌ பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ பெரயரில்‌ 
ஜனாதிபதியே வழங்குவார்‌. அதேபோல்‌ இராஜாங்க அமைச்சர்களையும்‌ நியமிப்பார்‌. 


பதவி நீக்கும்‌ முறை 


O 


அமைச்சரவையின்‌ எந்தவொரு அமைச்சரையோ அல்லது இராஜாங்க அமைச்சரையோ 
எச்சந்தர்ப்பத்திலும்‌ பதவி நீக்கம்‌ செய்யுமாறு ஜனாதிபதிக்கு ஆலோசனை கூறுவதற்கு 
பிரதமருக்கு அதிகாரம்‌ உண்டு. 


லோக்சபாவின்‌ கூட்டத்‌ தவணைகளின்‌ ஆரம்பத்தின்‌ போது ஜனாதிபதியினால்‌ நிகழ்த்தப்படும்‌ 
அரசாங்கத்தின்‌ கொள்கையுரை தோல்வியுற்றால்‌ அல்லது ஒரு வரவு-செலவுத்‌ திட்ட மசோதா 
தோல்வியுற்றால்‌ அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை 
லோக்‌ சபாவில்‌ நிறைவேற்றப்பட்டால்‌ பிரதமர்‌ உள்ளிட்ட அமைச்சரவை இராஜிநாமா செய்ய 
வேண்டும்‌. 


மேற்குறித்த நிலைகள்‌ தோன்றியிருக்காவிட்டால்‌ லோக்‌ சபாவின்‌ பதவிக்காலம்‌ முடிவுற்று 
ஒரு பொதுத்தேர்தல்‌ நடத்தப்பட்டு அடுத்த அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன்‌ பின்னர்‌ பிரதமர்‌ 
உள்ளிட்ட அமைச்சரவைக்கு தமது பதவிகள்‌ இல்லாதொழியும்‌. இவ்வாறே இந்திய சமஸ்டியின்‌ 
மத்திய அரசாங்கத்தின்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்பகுதி பதவியிலிருந்து அகற்றப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 63 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(ஆ) பிரித்தானியாவில்‌ அரசியல்‌ நிறைவேற்றுப்பகுதியின்‌ நியமனம்‌ மற்றும்‌ பதவிநீக்கம்‌ தொடர்பான 
செயன்முறை 

° உலகில்‌ மந்திரி சபை அரசாங்க முறைக்கு மாதிரியாக கொள்ளப்படுவது பிரித்தானிய அரசாங்க முறையே 
ஆகும்‌. அவ்வரசாங்க முறை வெஸ்ட்‌ மின்ஸ்டர்‌ முறை என்று அழைக்கப்படுகின்றது. பிரித்தானிய 
அரசாங்க முறையானது நீண்டகால பரினாமத்தின்‌ விளைவினதாகும்‌. அவ்வரசாங்க முறையின்‌ சகல 
மூலக்கொள்கைகளும்‌ மரபுகளாக நடைமுறையில்‌ உள்ளன. 


e நியமன முறை 
௦ பிரித்தானிய அரசாங்க முறையில்‌ பிரதமர்‌ உள்ளிட்ட அமைச்சரவையே அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ 
பகுதியாகும்‌. ஒரு பொதுத்‌ தேர்தலின்‌ பின்னர்‌ பாராளுமன்றின்‌ கீழ்‌ மன்றமான பொதுமக்கள்‌ 
சபையில்‌ பெரும்பான்மை பலத்தை பெறும்‌ கட்சியின்‌ தலைவர்‌ நாம நிர்வாகியான மகாராணியாரால்‌ 
பிரதமராக நியமிக்கப்படுவார்‌. அங்கு பொதுமக்கள்‌ சபையில்‌ பெரும்பான்மை பலத்தினைப்‌ 
பெற்ற கட்சியின்‌ தலைவர்‌ பிரபுக்கள்‌ சபையின்‌ உறுப்பினராகவும்‌ இருக்கலாம்‌. 


௦ பிரதமர்‌ நியமிக்கப்பட்டதன்‌ பின்னர்‌ ௮வரின்‌ ஆலோசனையின்‌ பெயரில்‌ மகாராணியார்‌ ஏனைய 
உறுப்பினர்களை நியமிப்பதோடு அவர்களுக்கான அமைச்சுப்பொறுப்புக்களையும்‌ ஒப்படைப்பார்‌. 
மேலும்‌ கபினட்‌ அல்லாத அமைச்சர்களும்‌ பிரதி அமைச்சர்களும்‌ பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ 
பெயரில்‌ மகாராணியாராலே நியமிக்கப்படுவர்‌. 


௦ பதவி நீக்கும்‌ முறை 
௦ எச்சந்தர்ப்பத்திலும்‌ ஓர்‌ அமைச்சரவை அமைச்சரை அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சரை 
அல்லது பிரதி அமைச்சரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு மகாராணியாருக்கு ஆலோசனை 
வழங்கும்‌ அதிகாரம்‌ பிரதமருக்கு உண்டு. 


௦ பாராளுமன்றின்‌ பொது மக்கள்‌ சபையின்‌ தவணைகளின்‌ ஆரம்பத்தின்‌ போது மகாராணியாரால்‌ 
நிகழ்த்தப்படும்‌ சிம்மாசனப்‌ பிரசங்கம்‌ தோல்வியுற்றால்‌ அல்லது அரசாங்கத்தின்‌ வரவு-செலவுத்‌ 
திட்ட மசோதா தோல்வியுற்றால்‌ அல்லது அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லாப்‌ 
பிரேரணை வெற்றி பெற்றால்‌ பிரதமர்‌ உள்ளிட்ட அமைச்சரவை இராஜிநாமா செய்ய வேண்டும்‌. 


௦ அவ்வாறான நிலைகள்‌ உருவாகாவிட்டால்‌ பாராளுமன்றின்‌ பொதுமக்கள்‌ சபையின்‌ பதவிக்காலம்‌ 
முடிவுற்று அது கலைக்கப்பட்டால்‌ அன்றி ஒரு பொது தேர்தலின்‌ பின்னர்‌ புதிய பிரதமர்‌ 
உள்ளிட்ட அமைச்சரவை தாபிக்கப்பட்டதுடன்‌ அதுவரை செயலாற்றிய பிரதமர்‌ உள்ளிட்ட 
அமைச்சரவையின்‌ பதவிகள்‌ இல்லாதொழியும்‌. 


(111) பொதுக்‌ கொள்கைகளின்‌ இயல்பு அல்லது சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ 
(௮) பொதுக்‌ கொள்கைகளின்‌ இயல்பு 
நோக்கம்‌ : அரசியல்‌ கொள்கை என்றால்‌ என்ன மற்றும்‌ அதன்‌ இயல்பு யாது என்பது பற்றி மாணவர்களின்‌ 


அறிவை பரிசோதித்துப்‌ பார்ப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. அரச கொள்கை பந்றிய விளக்கம்‌ (03 புள்ளிகள்‌) 
ii. அரச கொள்கையின்‌ உருவாக்கம்‌, நடைமுறைப்படுத்துதல்‌ தொடர்பான சுருக்கமான விளக்கம்‌ 

(அரச கொள்கை வாழ்க்கை வட்டத்தினை அடிப்படையாகக்‌ கொண்டது ). (05 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : அரசாங்கத்தின்‌ இருப்பு தொடர்பாக அரசகொள்கைகளின்‌ தாக்கம்‌ (02 புள்ளிகள்‌) 


அரசாங்கம்‌ என்ன செய்கின்றது அல்லது என்ன செய்வதற்கு எதிர்பார்க்கின்றது அல்லது எதனைச்‌ 
செய்யத்‌ தீர்மானித்துள்ளது என்பவற்றை குறிக்கும்‌ அரசாங்கத்தின்‌ தீாமானங்களே பொதுக்கொள்கை என்று 
அழைக்கப்படுகின்நது. வேறுவகையில்‌ கூறின்‌ அரசியல்‌ அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ அரசாங்கமானது 
நடைமுறையிலுள்ள ஒரு நிலையின்‌ கீழ்‌ தோன்றும்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக பிரச்சினைகளைத்‌ தர்ப்பதற்குத்‌ 
திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தும்‌ கொள்கைகளே பொதுக்கொள்கை என்று அழைக்கப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 64- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


எளிமையாகக்‌ கூறின்‌ பொதுக்கொள்கை என்பது ஓர்‌ அரசியல்‌ சமூகம்‌ அவ்வக்காலப்பகுதியில்‌ 
எதிர்நோக்கும்‌ அரசியல்‌, சமூக, பொருளாதாரப்‌ பிரச்சினைகளைத்‌ தீர்ப்பதில்‌ அரசாங்கம்‌ மேற்கொள்ளும்‌ 
கொள்கைகளாகும்‌. 


கொள்கைகைகளை உருவாக்குவதும்‌ நடைமுறைப்படுத்துவதும்‌ சிக்கலான செயன்முறையாகும்‌. 


நிகழ்ச்சி நிரலைத்‌ 
— தயாரித்தல்‌ 
கொள்கைகளை 
மதிப்பீடு 


செய்தலும்‌ 
பின்னூட்டலும்‌ 






தீர்மானம்‌ எடுத்தல்‌ 














மாற்று 
வழிமுறைகளைத்‌ 
தெரிவு செய்தல்‌ 


கொள்கைகளை 
மதிப்பீடு செய்தல்‌ 


கொள்கைகளை 
நடைமுறைப்படுத்தல்‌ 


வெளியீடுகளின்‌ 


பெறுபேறுகள்‌ 





ஆ. சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ 


நோக்கம்‌ : சர்வதேச அரசியலின்‌ பிரதான செயற்பாட்டாளர்களான சுதந்திரமான இறைமை அரசுகள்‌ 
சர்வதேச அரசியலில்‌ ஈடுபடும்‌ நோக்கங்கள்‌ யாவை என்பன பற்றி பரீட்சார்திகளின்‌ அறிவை 
பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. சர்வதேச அரசியலின்‌ இயல்பினைப்‌ பற்றிய சுருக்கமான விளக்கம்‌ (01 புள்ளி) 
ii. அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ (07 புள்ளிகள்‌) 


Hi. முடிவுரை : அரசுகள்‌ தமது நோக்கங்களை நிறைவேற்றிக்‌ கொள்வதற்கு பயன்படுத்தும்‌ 
வழிமுறைகள்‌. 

(02 புள்ளிகள்‌) 
சர்வதேச சமூகத்தில்‌ அரசுகளுக்கிடையில்‌ இடம்பெறும்‌ அரசியல்‌ போராட்டமே சர்வதேச அரசியல்‌ என்று 
அழைக்கப்படுகின்நது. அரசுகள்‌ சர்வதேச அரசியலில்‌ தமது தேசிய நலன்களை நிறைவேற்றிக்கொள்ளும்‌ 
நோக்கிலேயே ஈடுபடுகின்றன. சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ செயற்பாடானது முழுமையாகத்‌ தேசிய அரசியல்‌ 
சமூகத்தினில்‌ இடம்பெறும்‌ மனிதர்களின்‌ பெளத்க, சமூகச்‌ செயற்பாடுகளை ஒத்தனவாகும்‌.மனிதர்களின்‌ 
சமூக, பெளதீகச்‌ செயற்பாடுகளின்‌ பிரதான நோக்கங்கள்‌ செல்வத்தினைப்‌ பெறுதல்‌, அதிகாரத்தினைப்‌ 
பெறுதல்‌, பாலியல்‌ வாழ்க்கையில்‌ ஈடுபடுதல்‌ என்பதாயின்‌ அதேபோல்‌ சர்வதேச அரசியலிலும்‌ அரசுகளின்‌ 
நோக்கங்களாவன இயன்றளவு செல்வத்தைச்‌ சேகரித்தல்‌, அதிகாரத்தை விருத்தி செய்தல்‌, நாட்டெல்லைகளை 
பரவலாக்குதல்‌ என்பனவாகும்‌. இப்பிரதான 3 நோக்கங்களோடு தொடர்பான வேறும்‌ பல நலன்களும்‌ இடம்‌ 
பெறுகின்றன. அவையே சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ எனக்‌ கருதப்படுகின்றன. 
அவையாவன. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 65- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல்‌: இதன்‌ பொருள்‌ அரசியல்‌ சுதந்திரம்‌, ஆள்புல ஒருமைப்பாடு, 
நாட்டின்‌ பெளதீக இருப்பு என்பவற்றை பாதுகாப்பதாகும்‌. 


2. தேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்தல்‌ 

3. தேசியப்‌ பொதுநலனை மேம்படுத்துதல்‌ 

4. தேசியக்‌ கருத்தியலைப்‌ பாதுகாத்தல்‌. இதன்‌ பொருள்‌ அரசியல்‌, சமூக, பொருளாதார அபிவிருத்தியை 
அடைவதனை நோக்காகக்‌ கொண்டு அரசு நம்பிக்கை வைத்து பின்பற்றுகின்ற அரசியல்‌, பொருளாதார 
கருத்தியல்‌ ஆகும்‌. 


5. நாட்டின்‌ தேசிய அபிமானத்தைப்‌ பாதுகாத்தல்‌. இது மிகவும்‌ முக்கியம்‌ வாய்ந்த நலனாகும்‌. ஏனெனில்‌ 
தேசிய அபிமானம்‌ பழுதடையும்‌ போது நாடு சர்வதேச சமூகத்தில்‌ ஓரம்‌ கட்டப்படும்‌. 


மேற்குறித்த நலன்களை நிறைவேற்றிக்‌ கொள்வதற்கான திறன்‌ நாட்டின்‌ தேசிய அதிகாரத்தின்‌ 


அளவிலேயே தங்கியுள்ளது. எனவே சகல அரசுகளின்‌ பிரதான நோக்கம்‌ நாட்டின்‌ தேசிய அதிகாரத்தை 
இயன்றளவு விருத்தி செய்துக்கொள்வதாகும்‌. 


4 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


பகுதி B இன்‌ வினாக்களில்‌ குறைவான தெரிவுசெய்யப்பட்ட 


விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


வினா 4 ஆகும்‌. இவ்வினாவிற்கு விடையளித்திருப்பவர்கள்‌ 
10% ஆவர்‌. இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 40% 
புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 26% 
புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 24% 
புள்ளி 16 -20 ஆயிடையில்‌ 8% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 


n அட்டி பன்‌ நு. 
+. kata 


அதற்கு கூடுதலான புள்ளிகளை 8% பெற்றுள்ளனர்‌. 5 


அயம்‌ 


அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 40% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 52% த்தினர்‌ 06-15 இடையிலான 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





இவ்வினா 3 பிரிவுகளைக்‌ கொண்டிருப்பதோடு, 
இலகுதன்மை கூடுதலான பிரிவு (14) ஆகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 38% ஆகும்‌. (HI) ஆம்‌ 
பிரிவு இலகுதன்மை குறைவான பிரிவாகும்‌. 
அதன்‌ அலகுதன்மை 25% ஆகும்‌. 


3 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 66 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி Í 

இப்பிரிவுக்கான இலகுதன்மை மட்டம்‌ 30% ஆகும்‌. ஜக்கிய அமெரிக்க அரசாங்கத்தின்‌ 
நிறைவேற்றுத்‌ துறையானது உலகிலேயே பலம்‌ வாய்ந்த நிறைவேற்றுத்துறை என்று கருதப்படினும்‌ 
நிறைவேற்று அதிகாரத்தை நலனமைறைப்படுத்துதல்‌ தொடர்பான தடைகளின்‌ மூலம்‌ அமெரிக்காவில்‌ 
ஒரு ஜனநாயக ரீதியான ஜனாதிபதி பதவி தாபிக்கப்பட்டுள்ளமை பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரிசோதித்தலே இவ்வினாவின்‌ நோக்கமாகும்‌. இதில்‌ மாணவர்களில்‌ கூடிய எண்ணிக்கையினர்‌ 
நிறைவேற்றுத்துறையின்‌ கடமைகள்‌ தொடர்பாகவே விடயங்களை முன்வைத்துள்ளனர்‌. அதன்‌ அதிகாரத்‌ 
தடைகள்‌ தொடர்பாக கூடுதலாக கவனத்தை செலுத்தி இருப்பவர்கள்‌ ஒரு சிலரே. எனினும்‌ இது பற்றிய 
அவர்களின்‌ அறிவு, புரிதல்‌ என்பன போதுமானதாகக்‌ காணப்படவில்லை. இதற்கு காரணமாக அமைவது 
அரசாங்க நிறுவனங்களின்‌ அதிகாரங்கள்‌ மற்றும்‌ செயற்பாடுகளுக்கான தடைகள்‌ தொடர்பாக கற்றல்‌ - 
கற்பித்தல்‌ நடவடிக்கைகளின்போது குறைவான அவதானமே செலுத்தப்படுகின்றது. இதனால்‌ அரசாங்க 
முறையில்‌ நிறைவேற்று துறைக்கு உள்ள அதிகாரங்கள்‌, அதன்‌ பணிகள்‌ மற்றும்‌ தடைகள்‌ தொடர்பாக 


கவனத்தை செலத்தல்‌ வேண்டும்‌. 


பகுதி 11 

இப்பிரிவின்‌ இலகுதன்மை மட்டம்‌ 38% ஆகும்‌. இவ்வினா இரண்டு உபபிரிவுகளைக்‌ கொண்டது. 
அதன்‌ ஒரு பிரிவில்‌ இந்தியாவின்‌ அரசியல்‌ நிறைவேற்றுத்துறை, இரண்டாவது பிரிவில்‌ பிரித்தானியாவின்‌ 
அரசியல்‌ நிறைவேற்றுத்‌ துறையின்‌ நியமனம்‌ மற்றும்‌ பதவி நீக்கம்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவை பரிசோதிப்பதே இதன்‌ நோக்கமாகும்‌. 

விடைகள்‌ எழுத வேண்டியது ஒரு பிரிவுக்கு மாத்திரமே. இவற்றில்‌ கூடுதலான பரீட்சார்த்திகள்‌ 
அரசியல்‌ நிறைவேற்று துறையின்‌ நியமனம்‌ தொடர்பாக காரணங்கள்‌ முன்வைத்திருந்தாலும்‌ அரசியல்‌ 
நிறைவேற்றுத்துறை அதிகாரத்தில்‌ இருந்து நீங்கும்‌ முறை பற்றி காரணங்களை முன்வைக்கத்‌ தவறியுள்ளனர்‌. 
எனவே அரசியல்‌ நிறைவேற்றுத்‌ துறையின்‌ பணிகளுக்கு உட்படாத விடைகள்‌ பரீட்சார்த்திகளில்‌ 
கூடுதலானோர்‌ முன்வைத்துள்ளனர்‌. இங்கு பரீட்சார்த்திகள்‌ வினாவிற்கு ஏற்ற விடைகளை முன்வைக்கும்‌ 
திறன்‌ குறைவாகக்‌ காணப்படுகின்றது. எனவே வினாவின்‌ மூலம்‌ எதிர்பார்க்கப்படும்‌ விடையினை மாத்திரம்‌ 


முன்வைக்க பரீட்சார்த்திகளை அறிவூட்டல்‌ வேண்டும்‌. 


பகுதி 111 

இப்பிரிவின்‌ இலகுதன்மை மட்டம்‌ 25% ஆகும்‌. பொதுக்‌ கொள்கைகளின்‌ இயல்பு அல்லது 
சர்வதேச அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரீட்சிப்பதே 
இவ்வினாவின்‌ நோக்கமாகும்‌. இப்பிரிவு இரண்டு உப பிரிவுகளைக்‌ கொண்டதாக இருப்பதோடு அதன்‌ 
ஒரு பிரிவுக்கு மாத்திரமே விடையளித்தல்‌ எதிர்பார்க்கப்பட்டது. இது பரீட்சார்த்திகளினால்‌ குறைவாக 
தெரிவு செய்யப்பட்ட வினாவாகும்‌. இவ்வினாவினை தெரிவுசெய்தவர்களில்‌ பெரும்பாலானோர்‌ சர்வதேச 
அரசியலில்‌ அரசுகளின்‌ தேசிய நலன்கள்‌ பற்றி சரியான விடையினை முன்வைக்கத்‌ தவறியுள்ளனர்‌. 
கேட்கப்பட்ட வினாவிற்கு அப்பாற்பட்ட விடைகளையே முன்வைத்துள்ளனர்‌. இதற்கான காரணமாக 
அமைவது இத்தலைப்பு தொடர்பாக பாட முன்னெடுப்புகளின்போது மாணவர்கள்‌ உரிய முறையில்‌ 
இது தொடர்பாக கலந்துரையாடாமை, இவற்றுக்கு ஆர்வம்‌ காடடாமையே. பாடத்தலைப்புக்கு ஏற்றவாறு 
வகுப்பறையில்‌ கற்பித்தல்‌ நடவடிக்கையில்‌ ஆசிரியர்கள்‌ ஈடுபடுவது சிறந்ததாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 67 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி C 
5 ஆம்‌ வினா 


3. “இலங்கையானது நிலமானிய முறைமையிலிருந்து முதலாளித்துவத்துக்கு மாறுவதற்கான அடித்தளத்தை 
இட்டது கோல்புறூக்‌- கமரன்‌ சீர்திருத்தங்கள்‌ ஆகும்‌”. நர்‌ உடன்படுகிறீரா ? உமது விடைக்கான காரணங்களைத்‌ 
தருக. 


நோக்கம்‌ : கோல்புநூக்‌ - கமரன்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்கள்‌ இலங்கையை அரசியல்‌, பொருளாதார, சமூக 
ரீதியாக நவீனமயப்படுத்துவதில்‌ ஏற்படுத்திய தாக்கங்களைப்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ 
பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. கோல்புறூக்‌ - கமரன்‌ சீர்திருத்தங்கள்‌ (08 புள்ளிகள்‌) 


ii. அவற்றின்‌ விளைவு என்ற வகையில்‌ மானிய முறையில்‌ இருந்து முதலாளித்துவத்திற்கு மாற்றமுற்ற 
விதம்‌. (08 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : சாதகமானதும்‌ பாதகமானதுமான விளைவுகளைப்‌ பற்றி ஒப்பீட்டு ரீதியான கற்கை 
(04 புள்ளிகள்‌) 


கோல்புறூக்‌- கமரன்‌ சீர்திருத்தங்களின்‌ ஒரு நோக்கம்‌ யாதெனில்‌ இலங்கையில்‌ வர்த்தக, முதலாளித்துவ 
சமூகமொன்றினை உருவாக்குவதாகும்‌. எனினும்‌ இது தொடர்பாக நிலவிய பிரதான தடை யாதெனில்‌ 
அதுவரை காலமும்‌ நாட்டில்‌ நிலவிய மானிய முறைப்‌ பொருளாதார முறையாகும்‌. பல நூற்றாண்டு 
காலமாக இலங்கையில்‌ நிலவிய மன்னராட்சியின்‌ கீழ்‌ இலங்கையின்‌ பொருளாதாரமானது மானிய முறையின்‌ 
அடிப்படையிலேயே ஒழுங்கமைந்திருந்தது. இம்முறைமையின்‌ பிரதான பண்பு யாதெனில்‌ உழைப்பு நிலத்தோடு 
கட்டுண்டிருந்தமையாகும்‌. இதன்‌ காரணமாக உழைப்பு ௮சையாதிருந்ததோடு சுதந்திரமான முறையில்‌ 
உழைப்பினை ஊழியர்களினால்‌ விற்பனை செய்யவும்‌ முடியவில்லை. மறுபுறம்‌ மிகவும்‌ இறுக்கமான சாதி முறை 
நிலவியதிலும்‌ மானிய பொருளாதார முறை பாதிப்புச்‌ செலுத்தியது. இலங்கையில்‌ வர்த்தக, முதலாளித்துவ 
சமூக முறையினை தோற்றுவிக்க வேண்டுமெனில்‌ கட்டாயமாக சுதந்திரமான ஓர்‌ ஊழியச்‌ சந்தையினை 
உருவாக்கப்பட வேண்டும்‌ என விளங்கிக்கொண்ட கோல்புறூக்‌ அதன்‌ மீது நிலவிய பிரதான தடையான 
மானிய முறையினை இல்லாதொழிப்பதற்கான ஆலோசனைகளை முன்வைத்தார்‌. இதன்‌ விளைவாக நிலத்தோடு 
கட்டுண்டிருந்த உழைப்பு சுயாதினமாக்கப்பட்டது. அதனோடு இணைந்த சாதிமுறையும்‌ பலவீனமடைந்தது. 
ஊழியமானது சுதந்திரமாக அசையத்தொடங்கியது. சுதந்திரமான ஊழியச்சந்தை உருவாகியது. மானிய 
முறையிலிருந்து முதலாளித்துவத்திற்கு மாறுவதற்கான அடித்தளம்‌ இடப்பட்டது. 


இலங்கையில்‌ வர்த்தக, முதலாளித்துவ சமூக முறையினை தோற்றுவிப்பதற்குத்‌ தடையாக அமைந்த 
மற்றைய காரணியாக முதலீட்டு சக்தியையுடைய பலமான ஒரு முயற்சியாளர்‌ வகுப்பொன்று காணப்படாமை, 
அதற்குத்‌ தேவையான சுதந்திரமான முதலீட்டூச்‌ சூழல்‌ காணப்படாமை என்பவற்றைக்‌ கண்டார்‌. ஒரு 
தேசிய முயற்சியாளர்‌ வர்க்கமொன்று நாட்டில்‌ தோன்றியிருக்காத அதேவேளை மறுபுறம்‌ உற்பத்தி மற்றும்‌ 
வர்த்தகம்‌ தொடர்பாக அரசு கொண்டூ நடத்திய தனியுரிமையின்‌ காரணமாக சுதந்திரமானதும்‌ போட்டித்தன்மை 
வாய்ந்ததுமான முயற்சியாண்மைச்‌ சூழலொன்று தோன்றியிருக்கவில்லை. இதற்கான தீர்வு என்ற வகையில்‌ 
ஒருபுறம்‌ வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்‌ இலங்கை வந்து சுதந்திரமான முறையில்‌ முதலீடு செய்வதற்கான 
கதவு திறந்துவிடப்பட வேண்டும்‌ என கோல்புறாக்‌ கண்டார்‌. இது தொடர்பாக ஏலம்‌, கருவா போன்ற வர்த்தக 
உற்பத்திகள்‌ உள்ளிட்ட ஏனைய உற்பத்தி மற்றும்‌ வர்த்தக பரப்பினில்‌ அரசாங்கம்‌ கொண்டுநடத்திய 
அரசின்‌ ஏகபோக உரிமையை இல்லாதொழிக்க வேண்டும்‌ என கோல்புறூக்‌ புரிந்து கொண்டார்‌. அதன்‌ மூலம்‌ 
ஒரு சுதந்திரமான வர்த்தக போட்டி உருவாக முடியும்‌ என விளங்கிக்‌ கொண்ட கோல்புறாக்‌ அடுத்ததாக 
அரசு வாணிபத்துறையில்‌ கொண்டிருந்த வர்த்தக ஏகபோக உரிமையினை இல்லாதொழிக்க வேண்டும்‌ என்ற 
யோசனையை முன்வைத்தார்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
-68 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


மறுபுறம்‌, இலங்கையில்‌ ஒரு வர்த்தக, முதலாளித்துவ சமூக முறையினை உருவாக்கி அதனை ஒரு 
உறுதியான அடித்தளத்தில்‌ கொண்டு நடாத்த வேண்டுமாயின்‌ ஒரு தேசிய முதலாளித்துவ வர்க்கத்தின்‌ 
அவசியம்‌ என்பதனையும்‌ கோல்புறூக்‌ விளங்கியிருந்தார்‌. இது தொடர்பான சூழலை உ ருவாக்குவதற்காகவே 
கோல்புறாக்‌ ஆங்கில மொழியினை அரச கரும மொழியாக ஆக்க வேண்டும்‌ என்றும்‌ சுதேசிகளும்‌ சிவில்‌ 
சேவையில்‌ நுழைவதற்கான கதவு திறந்துவிடப்படூதற்கான யோசனையை கூறினார்‌. இந்த மூலாதாரங்களின்‌ 
ஊடாக உருவாகும்‌ சுதேச மத்தியதர வர்க்கம்‌ முதலாளித்துவ முறையின்‌ வளர்ச்சிக்காக முயற்சியாளர்களாகச்‌ 
செயற்பட்டு பங்களிப்புச்‌ செய்வர்‌ என்று கோல்புறூக்‌ நம்பிக்கை வைத்தார்‌. இவ்வாறு உருவாகும்‌ முயற்சியாளர்‌ 
வகுப்பு தனது முதலை முடக்குவதற்குத்‌ தேவையான நிலத்தை வழங்குவது தொடர்பான யோசனையிலும்‌ 
கோல்புறூக்‌ கவனம்‌ செலுத்தினார்‌. இது தொடர்பாக அவர்‌ அரசுக்குரிய காட்டு நிலங்களை முயற்சியாளர்களுக்கு 
குறைந்த விலையில்‌ விற்பதற்கான யோசனைகளை முன்வைத்தார்‌. இதனையடூத்து கோல்புறூக்‌ கவனம்‌ 
செலுத்திய முயற்சிக்கான பலம்‌ இருந்தாலும்‌ அத்திறனை நடைமுறை ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்குத்‌ 
தேவையான நிதிப்‌ பலம்‌ காணப்படாமை மீது கவனம்‌ செலுத்தினார்‌. இத்தடையை ஒழிக்கும்‌ நோக்கில்‌ ௮வர்‌ 
ஒரு முதலீட்டு வங்கியினை தாபித்தல்‌ பற்றிய யோசனையை முன்வைத்தார்‌. மேலும்‌ ௮ரச அதிகாரிகளுக்கு 
முயற்சியாளர்‌ செயற்பாட்டில்‌ ஈடுபடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவேண்டும்‌ என்றும்‌ யோசனை கூறினார்‌. 


வர்த்தக, முதலாளித்துவ சமூக முறையொன்றினை இலங்கையில்‌ உருவாக்க வேண்டுமாயின்‌ இந்த 
பொருளாதார சீர்திருத்த யோசனைகள்‌ போதுமானதன்று என கோல்புறூக்‌ விளங்கிக்‌ கொண்டார்‌. அதற்காக 
ஒரு தாராள அரசியல்‌ சூழலும்‌ காணப்பட வேண்டும்‌ என கண்ணுற்றார்‌. அந்த தாராள அரசியல்‌ சூழலை 
உருவாக்குவதற்காக அவர்‌ தேசாதிபதியின்‌ அதிகாரத்தை குறைக்க வேண்டும்‌ என்றும்‌ சட்ட நிரூபண மற்றும்‌ 
சட்ட நிர்வாக சபைகளை தாபிக்க வேண்டும்‌ என்றும்‌ இலங்கையை ஓர்‌ ஜக்கிய அரசாக ஒழுங்கமைக்க வேண்டும்‌ 
என்று நடைமுறையில்‌ இருந்த 16 மாகாணங்களை 5ஆகக்‌ குறைத்து ஜக்கிய நிர்வாக முறையொன்றினை 
உருவாக்க வேண்டும்‌ என்றும்‌ யோசனை கூறினார்‌. கமரனின்‌ நீதித்துறை சீர்திருத்த யோசனைகள்‌ கோல்புறூ 
க்கின்‌ யோசனைகளை மேலும்‌ பலப்படுத்தின. 


மேற்குறிப்பிட்ட சகல யோசனைகளையும்‌ கவனத்தில்‌ எடுக்கும்‌ பொழுது இலங்கை சமூகத்தில்‌ காலாகாலாமாக 


வேரூன்றியிருந்த மானிய பொருளாதார முறையிலிருந்து சமூகத்தை மீட்டெடுத்து வர்த்தக, முதலாளித்துவ 
சமூக முறையாக மாற்றுவதற்குத்‌ தேவையான அடித்தளத்தினை கோல்புறூக்‌-கமரன்‌ சீர்திருத்த யோசனைகள்‌ 
இட்டுவைத்தது எனத்‌ தெரிகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 69- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


5 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


பகுதி C இன்‌ 5 ஆம்‌ வினாவிற்கு 38%  வீதத்தினரே 
விடையளித்துள்ளனர்‌.  இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 
ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 33% 

புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 31% 

புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 26% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 10% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 


< 
பள்‌ 
gl 
அண்‌ 


ன்‌ 
ன்‌ ங்‌ ன்‌ 


ச்‌ 
gt 
ந்தி 


H 


+ 
+ 
ர்‌ 


Ls: ஸ்‌ 
ங்‌ 


அதற்கு கூடுதலான புள்ளிகளை 10% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 33% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 57% த்தினர்‌ 06-15 இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ இலகுதன்மை இவ்வினாவிற்கு 38% இலகுதன்மை 
காணப்படுகின்றது. 





அரசியல்‌ விஞ்ஞான H ஆம்‌ வினாப்பத்திரத்தின்‌ C பகுதியில்‌ I ஆம்‌ வினாவின்‌ நோக்கமாவது 
கோல்புரூக்‌ கமரன்‌ அரசில்‌ சீர்திருத்தங்கள்‌ இலங்கையை அரசியல்‌, பொருளாதார, சமூக ரீதியாக 
நவீனமயப்படுத்துவதில்‌ ஏற்படுத்திய தாக்கங்ளை பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


கோல்புரூக்‌ கரமன்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்கள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ மூலம்‌ இலங்கை பெற்றுக்கொண்ட 
பெறுபேறுகள்‌ பற்றிய வினாக்கள்‌ பலமுறை முன்வைக்கப்பட்டுள்ளன. இம்முறை வினாவின்போக்கு 
மாறி காணப்பட்டாலும்‌ பரீட்சார்த்திகள்‌ இவ்வினாவிற்கான விடைகளை கடந்த காலங்களைப்‌ போன்றே 
முன்வைத்துள்ளனர்‌. எனவே இவ்வினாவானது பரீட்சார்த்திகளுக்கு மிகவும்‌ இலகுவான வினாவாக 


காணப்பட்டது. 


இவ்வினாவிற்கான இலகுதன்மை 38% ஆகும்‌. பரீட்சார்த்திகளில்‌ 33% மானோர்‌ 0-5 இடையிலான 
புள்ளிகளை பெற்றுள்ளனர்‌. பரீட்சார்த்திகளில்‌ அரைவாசிக்கு மேற்பட்டோர்‌ ௮தாவது 64% இனர்‌ 10 
புள்ளிகளுக்குக்‌ குறைவாக பெற்றுள்ளனர்‌. இதன்‌ மூலம்‌ விளங்குவது கோல்புரூக்‌ கமரன்‌ அரசியல்‌ 
சீர்திருத்தங்களின்‌ மூலம்‌ இலங்கை அரசியல்‌, பொருளாதார, சமூக ரீதியாக நவீனமயப்படுத்துவதில்‌ 


ஏற்படுத்திய தாக்கங்கள்‌ பற்றி பரீட்சார்த்திகள்‌ பெற்றுள்ள அறிவு போதுமானதாக காணப்படவில்லை. 


இந்நிலைமையை மாற்றுவதற்கு எடுக்கும்‌ நடவடிக்கைகளாக இவ்வரசியல்‌ சீர்திருத்தம்‌ 
தொடர்பாக வகுப்பநையினுள்‌ உரிய கலந்துரையாடல்களை மேற்கொள்ளல்‌, அதற்கு உகந்த பாட 
நூல்களை ஆராய்தல்‌, கடந்த கால பரீட்சை விடைத்தாள்‌ புள்ளித்திட்டங்களை மாணவர்கள்‌ ஆராய்வதற்கு 


உற்சாகப்படுத்தல்‌ ஆகியன. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 70 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


6 ஆம்‌ வினா 


6. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டினை விபரிக்குக. 


(1) 1931 டொனமூர்‌ சீர்திருத்தங்களின்‌ சமூக-பொருளாதார மற்றும்‌ அரசியல்‌ விளைவுகள்‌ 

(11) பகிரங்க சேவையினது அல்லது நீதித்துறைச்‌ சேவையினது சுதந்திரத்தைப்‌ பேணுதற்கு சோல்பரி யாப்பில்‌ 
வழங்கப்பட்டிருந்த யாப்புசார்‌ காப்பீடுகள்‌ 

(111) நீதித்துறையை அல்லது பகிரங்க சேவையைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு 1972 யாப்பின்‌ கீழ்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த யாப்புசார்‌ ஏற்பாடுகள்‌ 

(1) ஜனாதிபதியின்‌ நிலை, அதிகாரங்கள்‌ , பணிகள்‌ தொடர்பாக 19ஆம்‌ சீர்திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த யாப்புசார்‌ ஏற்பாடுகள்‌. 


(1) 1931 டொனமூர்‌ சீர்திருத்தங்களின்‌ சமூக-பொருளாதார மற்றும்‌ அரசியல்‌ விளைவுகள்‌ 


நோக்கம்‌ : 1931 டொனமூர்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்களின்‌ சமூக, பொருளாதார, அரசியல்‌ விளைவுகளைப்‌ 
பற்றி மாணவர்களின்‌ அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. டொனமூர்‌ சீர்திருத்தங்களை அறிமுகம்‌ செய்தல்‌ (02 புள்ளிகள்‌) 
li. அவற்றின்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக விளைவுகள்‌ மற்றும்‌ அவற்றின்‌ சாதக பாதகங்களைப்‌ பற்றிய 
ஒப்பீட்டு ரீதியான கற்கை (06 புள்ளிகள்‌) 
Hi. முடிவுரை : டொனமூர்‌ அரசியல்‌ சீர்திருத்தங்களின்‌ விளைவுகளைப்‌ பற்றிய மதிப்பீடு 
(02 புள்ளிகள்‌) 


இலங்கை சுதந்திரம்‌ பெறுவதற்கு முன்னர்‌ மேற்கொள்ளப்பட்ட அரசியல்‌ யாப்பு சீர்திருத்தங்களுள்‌ 
இந்நாட்டின்‌ அரசியல்‌, பொருளாதார, சமூக அபிவிருத்தியில்‌ அதிகம்‌ பாதிப்புச்‌ செலுத்திய யாப்புச்‌ சீர்திருத்தம்‌ 
என்ற வகையில்‌ டொனமூர்‌ அரசியல்‌ சீர்திருத்தம்‌ முக்கியம்‌ பெறுகின்றது. 


டொனமூர்‌ சீர்திருத்தங்களின்‌ சமூக, பொருளாதார, அரசியல்‌ சீர்திருத்தங்களை விளங்கிக்‌ கொள்வதற்கு 
முதலில்‌ அச்சீர்திருத்தங்கள்‌ யாவை என கவனத்தில்‌ எடுக்க வேண்டும்‌. டொனமூர்‌ ஆணைக்குழுவின்‌ 
பிரதான சீர்திருத்தங்கள்‌ பின்வருமாறு, 


° சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டமை 

° இனவாரி பிரதிநிதித்துவம்‌ ஒழிப்பட்டமை 

° பிரதேச வாரி பிரதிநிதித்துவம்‌ பரவலாக்கப்பட்டமை 

உ 7/10 பகுதி நிறைவேற்று அதிகாரங்கள்‌ சுதேசிகளுக்கு ஒப்படைக்கப்பட்டமை 
உ நிறைவேற்றுக்‌ குழுமுறை அறிமுகம்‌ செய்யப்பட்டமை 

உ அரசாங்க சபை தாபிக்கப்பட்டமை 


மேற்குறிப்பிட்ட சீர்திருத்தங்கள்‌ அணைத்தும்‌ இலங்கையின்‌ சமூக, பொருளாதார, அரசியல்‌ பரப்புகளில்‌ 
பல்வேறு மாற்றங்ககள்‌ ஏற்படுத்துவதில்‌ பாதிப்பு செலுத்தியதோடூ அம்மாற்றங்களைப்‌ பின்வரும்‌ தலைப்புக்களில்‌ 


கூறலாம்‌. 


அ. பிரதிநிதித்துவ ஜனநாயக முறைக்கு மக்களை பழக்கப்படுத்தியமை 
ஜனநாயக முறையிலான தேர்தல்‌ செயன்முறையினால்‌ ஆட்சியாளர்களைத்‌ தெரிவு செய்வதற்கும்‌ 
மாற்றுவதற்கும்‌ மக்கள்‌ பழக்கப்படுத்தப்பட்டமையே இதன்‌ பொருளாகும்‌. இந்த தளத்தின்‌ 
அடிப்படையிலேயே இலங்கையில்‌ ஜனநாயக ஆட்சி தாபிக்கப்பட்டு அபிவிருத்தியடைந்தது. இதன்‌ மீது 
சர்வஜன வாக்குரிமையே அதிகம்‌ பாதிப்புச்‌ செலுத்தியது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
=]. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பொறுப்புக்‌ கூறும்‌ அரசாங்க முறைக்கு பழக்கப்படுத்தப்பட்டமை 

இது சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன்‌ ஒரு விளைவாகும்‌. மக்களின்‌ வாக்குகளை 
பெற்றுக்கொள்வதற்கு தேர்தல்களின்‌ போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால்‌ 
அடுத்த பொது தேர்தலில்‌ மக்கள்‌ தம்மை ஆதரிக்க மாட்டார்கள்‌ என்ற நம்பிக்கை அரசியல்‌ வாதிகளின்‌ 
உள்ளத்தில்‌ வேரூன்றியதன்‌ காரணமாக அரசியல்‌ வாதிகள்‌ மக்களுக்குப்‌ பொறுப்பு கூறுவதில்‌ நாட்டம்‌ 


காட்டத்தொடங்கினர்‌. 


சுதேச அரசியல்‌ வாதிகளின்‌ நிறைவேற்று அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தவதற்கு உதவியமை 

டொனமூர்‌ சீர்திருத்தங்களின்‌ கீழ்‌ இலங்கையர்களுக்கு 72.10 நிறைவேற்று அதிகாரம்‌ வழங்கப்பட்டதுடன்‌ 
அதன்‌ மூலம்‌ அரசியல்‌ வாதிகள்‌ தமது நிறைவேற்று அதிகாரங்களை நடைமுறைபடுத்துவதற்கான 
வாய்ப்பினைப்‌ பெற்றுக்கொண்டனர்‌. இதன்‌ மூலம்‌ எதிர்காலத்தில்‌ பொறுப்பரசாங்கத்தைக்‌ கொண்டு 


நடாத்துவதற்கான பயிற்சி இலங்கையின்‌ தலைவர்களுக்கு கிடைக்கப்பெற்றது. 


மக்களின்‌ அரசியல்‌ பங்கேற்பு விருத்தியுற்றமை 

இது சர்வஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன்‌ ஒரு முக்கிய விளைவாகும்‌. 1931க்கு முன்னர்‌ மொத்த 
சனத்தொகையில்‌ 2,040,000 அல்லது 4 வீதத்தினருக்கு மட்டுமே வாக்குரிமை கிடைக்கப்பெற்றிருந்தது. 
சாவஜன வாக்குரிமை வழங்கப்பட்டதன்‌ பின்னர்‌ 1931ல்‌ முதலாவதாக நடைபெற்ற தேர்தலில்‌ 1,577,932 
வாக்காளர்கள்‌ தம்மை பதிவு செய்ததுடன்‌ அவர்களுள்‌ 57.96 வீதத்தினர்‌ வாக்களித்தனர்‌. 1936 இல்‌ 
நடைபெற்ற இரண்டாவது பொதுத்‌ தேர்தலில்‌ 2,451,351 வாக்காளர்கள்‌ தம்மை பதிவு செய்துள்ளனர்‌. 
அவர்களுள்‌ வாக்களித்தவர்கள்‌ மொத்த வாக்காளர்‌ தொகையில்‌ 54.69 வீதமாகும்‌. இதிலிருந்து 
தெளிவாகும்‌ விடயம்‌ என்னவெனில்‌ மக்களின்‌ அரசியல்‌ பங்கேற்பு துரிதமாக அதிகரித்தமையாகும்‌. 
இரண்டாவதாக அரசியல்‌ சமத்துவம்‌ உருவாவதற்கான பின்னணி நிர்மாணமாகியமையாகும்‌. 
மூன்றாவதாக மக்கள்‌ அரசியல்‌ ரீதியாக விழிப்படைந்தமையாகும்‌. நான்காவதாக மக்களை அரசியல்‌ 
ரீதியாக சமுதாயப்படுத்தும்‌ செயன்முறை துரிதமடைந்தது. இதன்‌ விளைவாக மக்கள்‌ அரசாங்கத்தின்‌ 
மீது பாதிப்புச்‌ செலுத்தும்‌ திறன்‌ அதிகரித்தது. இது தமது பிரதிநிதிகளின்‌ ஊடாக அரசாங்க சபையில்‌ 
முன்வைக்கப்பட்ட மனுக்களின்‌ மூலம்‌ நிகழ்ந்தது. இம்மனுக்களின்‌ மூலம்‌ மக்கள்‌ தமது மனக்குறைகளை 


முன்வைத்ததுடன்‌ தமது பிரச்சினைகளை ஓரளவாவது நிறைவேற்றிக்‌ கொள்ள முடிந்தது. 


அரசியல்‌ கட்சிகள்‌ உருவாவதற்கான தளம்‌ ஏற்பட்டமை 

டொனமூர்‌ ஆணைக்குழு இலங்கைக்கு சுயாட்சியை வழங்காததிருப்பதில்‌ பாதுப்புச்‌ செலுத்திய ஒரு 
காரணம்‌ என்ற வகையில்‌ இலங்கையில்‌ வளர்ச்சியடைந்ததும்‌ ஒழுங்கமைந்ததுமான ஓர்‌ அரசியல்‌ 
கட்சி முறை காணப்படாமையாகும்‌ என்று குறிப்பிட்டனர்‌. எனவே டொனமூர்‌ ஆணைக்குழு வழங்கிய 
அரசாங்க முறையினை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல்‌ கட்சிகள்‌ ௮அவசியப்படாததோடு அதன்‌ 
மூலம்‌ அரசியல்‌ கட்சிகள்‌ வளர்ச்சியபுறுதல்‌ அதைரியப்படுத்தப்பட்டது. ஆனால்‌ அரசாங்க முறையின்‌ 
செயற்பாட்டின்‌ போது வாக்காளர்களை ஓழுங்குபடூத்த வேண்டிய அவசியம்‌ உருவாகியமையால்‌ 
அதற்கான ஒரு மாற்றுவழி அரசியல்‌ கட்சிகளின்‌ அடிப்படையில்‌ வாக்காளர்களை ஒழங்குபடுத்துவதாகும்‌. 
இதன்‌ விளைவாக இலங்கையில்‌ அரசியல்‌ கட்சிகளை ஒழுங்குபடுத்தும்‌ செயன்முறை ஆரம்பமானது. 


ஒரு பொதுத்‌ தேசியத்துவம்‌ விருத்தியடைவதற்கான தளம்‌ இடப்பட்டமை 

இலங்கையில்‌ ஒரு பொதுத்‌ தேசியத்துவம்‌ வளர்ச்சியுறாமையின்‌ மீது இருந்த பாரிய தடை 
என்ற வகையில்‌ டொனமூர்‌ ஆணைக்குழுவினர்‌ 1833த்தில்‌ கோல்புறூக்‌-கமரன்‌ சீர்திருத்தத்தின்‌ 
மூலம்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட இனவாரி பிரதிநிதித்துவ முறையாகும்‌ எனக்‌ கண்டனர்‌. இனவாரி 
பிரதிநிதித்துவமானது தேசிய ஒற்றுமையையும்‌ தேசிய ஐக்கியத்தையும்‌ அழிக்கும்‌ ஒரு புற்றுநோய்‌ என 
டொனமூர்‌ ஆணைக்குழுவினர்‌ கருதினர்‌. இதன்‌ அடிப்படையிலேயே டொனமூர்‌ ஆணைக்குழு இனவாரி 
பிரதிநிதித்துவத்தை இல்லாதொழிக்க வேண்டும்‌ என்ற யோசனையை முன்வைத்தது. இவ்வொழிப்பின்‌ 
மூலம்‌ தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்ப முடியும்‌ என ஆணைக்குழு கருதியது. ஆனால்‌ 
இந்நோக்கம்‌ அவ்வாறே நிறைவேறவில்லை என்று விமர்சகர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ல 


Download Past Papers at : www.freebooks.Ik 


௭. சுதந்திர இயக்கத்தை பலமான முறையில்‌ முன்னெடுத்து செல்வதற்கான உறுதுணை ஏற்பட்டமை 
டொனமூர்‌ யோசனைகளின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்ட அரசாங்க சபையானது ஒருபுநம்‌ இந்நாட்டின்‌ அரசியல்‌ 
வாதிகளுக்கு அரசியலிலும்‌ நிர்வாகத்திலும்‌ பயிற்சியளிப்பதற்கும்‌ மறுபுறம்‌ தமது கருத்துக்களையும்‌ 
விமர்சனங்களையும்‌ எதிர்ப்புகளையும்‌ முன்வைப்பதற்குமான ஒரு மேடையாக பயன்படுத்தப்பட்டது. 
உதாரணமாக இலங்கையின்‌ தலைவர்கள்‌ எழுப்பிய குரலை தட்டிக்கழித்துவிட்டு குடியேற்ற 


நாட்டாட்சியாளர்களினால்‌ செயற்பட முடியாது போய்விட்டது. 


ஏ. எதிர்கால தலைவர்களை பயிற்றுவிப்பதற்கான தளம்‌ உருவாகியமை 
டொனமூர்‌ சீர்திருத்தங்களின்‌ கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்ட சர்வஜன வாக்குரிமை, நிறைவேற்றுக்குழு 
முறை, அமைச்சரவை என்பன உள்வாரியாக இந்நாட்டின்‌ தலைவர்களை நிறைவேற்று விடயங்களிலும்‌ 
அரச கொள்கைகள்‌ உருவாக்கம்‌ மற்றும்‌ நடைமுறைப்படுத்துதலிலும்‌ பயிற்சியினை வழங்கியதுடன்‌ 
மறுபுறம்‌ வெளிவாரியாக அரசியல்‌ போராட்டத்தில்‌ ஈடுபடும்‌ வித்தினை பற்றிய பயிற்சியையும்‌ வழங்கின. 
சுதந்திரத்திற்கு பிற்பட்ட காலத்தில்‌ இலங்கையின்‌ அரசியல்‌ அதிகாரத்தை பிரயோகித்தவர்களை 
பார்க்கும்‌ போது இதனை நன்கு விளங்கிக்‌ கொள்ள முடிந்தது. 


ஐ. சமூக விருத்தி வேகமடைந்தமை 
இதன்‌ பொருள்‌ என்னவெனில்‌ சமூகத்தில்‌ அழுத்திற்குட்பட்ட சனக்குழுவினருக்கு சர்வஜன வாக்குரிமை 
கிடைத்தமையால்‌ பெற்றுக்கொண்ட பலத்தின்‌ கீழ்‌ அவர்கள்‌ எழுச்சிபெறலாயினர்‌. குறிப்பாக இந்நாட்டில்‌ 
கடுமையாக நிலவிய சாதிமுறை உடைப்புக்குட்படூவதில்‌ சர்வஜன வாக்குரிமை பலத்த பாதிப்பைச்‌ 


செலுத்தியது. 


ஓ. சமூகப்‌ பொதுநலன்‌ துரிதமடைந்தமை 
சாவஜன வாக்குரிமையின்‌ விளைவாக அரசியல்‌ வாதிகளின்‌ இருப்பானது வாக்களர்களில்‌ 
தங்கியிருந்ததோடு அதன்‌ காரணமாக மக்கள்‌ ஆதரவை கூடுதலாகப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின்‌ 
மக்களுக்கு அதிகளவு சேவை புரிய வேண்டும்‌ என அரசியல்‌ வாதிகள்‌ புரிந்துக்கொண்டனர்‌. அதன்‌ 
காரணமாக அரசியல்‌ வாதிகள்‌ ஒருவரையொருவர்‌ தாண்டிச்சென்று மக்களுக்கு சேவை புரிவதற்கு 
பல்வேறு பொதுநல சேவைகளை ஆராம்பிக்கலாயினர்‌. இலவச கல்வி ஆரம்பமாகியமை, பாடசாலை 
மாணவர்களுக்கு மதிய உணவினை இலவசமாக வழங்கியமை, சுகாதார சேவைகளையும்‌ , சனசமூக 
சுகாதார சேவைகளையும்‌ பரவலாக்கியமை, கீழ்‌ கட்ட அமைப்புக்களை விருத்தி செய்தமை, தொழிலாளர்‌ 
நல சட்டங்களை பிறப்பித்தமை, விவசாயக்‌ குடியேற்றங்களை ஆரம்பித்தமை போன்ற பல்வேறு பொது 


நல சேவைகள்‌ இலங்கையில்‌ ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டன. 


மேற்குறிப்பிடப்பட்டவை டொனமூர்‌ சீர்திருத்தங்களினால்‌ ஏற்பட்ட அரசியல்‌, பொருளாதார,சமூக விளைவுகளாகும்‌. 
டொனமூர்‌ சீரதிருத்தங்களின்‌ மோசமான விளைவுகள்‌ என்னவெனில்‌ நிறைவேற்று குழுக்களுக்கிடையில்‌ 
மோதல்கள்‌ இடம்பெற்றமை அமைச்சரவையில்‌ கூட்டுப்பொறுப்பு நிலவாமை, அமைச்சரவையை இயக்குவதற்கு 
ஒரு தலைவர்‌ காணப்படாமை, தனியார்‌ உறுப்பினர்களின்‌ நிலை பாதகமான வகையில்‌ வளர்ச்சியுற்றமை இலங்கை 


தலைவர்களுக்கும்‌ 3 அரச அதிகாரிகளுக்கும்‌ இடையில்‌ மோதல்கள்‌ இடம்பெற்றமை என்பனவாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
ரல 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(11) பகிரங்க சேவையினது அல்லது நீதித்துறைச்‌ சேவையினது சுதந்திரத்தைப்‌ பேணுவதற்கு சோல்பரி 
யாப்பில்‌ வழங்கப்பட்டிருந்த யாப்புசார்‌ காப்பீடுகள்‌ 
(௮) பகிரங்க சேவையின்‌ சுதந்திரத்தினைப்‌ பேணுவதற்கு சோல்பரி யாப்பில்‌ வழங்கப்பட்டிருந்த யாப்பு 
சார்‌ காப்பீடுகள்‌ 


நோக்கம்‌ : சுதந்திரமான ஒரு பகிரங்க சேவையை கொண்டு நடாத்துவதற்கு சோல்பரி ஆணைக்குழு 
அறிமுகம்‌ செய்த தளத்தினையும்‌ அதன்‌ முக்கியத்துவத்தையும்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவைப்‌ பரிசோதித்தல்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. பகிரங்க சேவையின்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட யாப்பு ரீதியான ஏற்பாடுகள்‌ 
(06 புள்ளிகள்‌) 
j. அவற்றின்‌ நடைமுறைத்‌ தன்மை (02 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : சுதந்திரமான பகிரங்க சேவையானது அவசியமானதொன்றா இல்லையா என்பது பற்றிய 
பரீட்சார்த்திகளின்‌ தனிப்பட்ட மதிப்பீடு (02 புள்ளிகள்‌) 


அரசாங்க சேவையின்‌ சுதந்திரத்தை பேணுவதற்கு சோல்பரி யாப்பின்‌ கீழ்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த பிரதான 
ஏற்பாடு அரசாங்க சேவை ஆணைக்குழுவினை தாபித்து அதற்கு அரசாங்க உத்தியோகத்தர்களை நியமனம்‌, 
இடமாற்றம்‌, பதிவிநக்கம்‌, பதவி உயர்வு .ஒழுக்கக்கட்டுப்பாடு போன்ற அதிகாரங்கள்‌ ஒப்படைக்கப்பட்டிருந்தமையாகும்‌. 
(யாப்பின்‌ 60ஆம்‌ உறுப்புரை) சோல்பரி யாப்பின்‌ 58.1 உறுப்புரையில்‌ கூறப்பட்டிருந்தவாறு மகாதேசாதிபதியால்‌ 


நியமிக்கப்படும்‌. 


3 உறுப்பினர்களைக்கொண்ட ஓர்‌ அரசாங்க சேவை ஆணைக்குழு இருத்தல்‌ வேண்டும்‌. அம்மூவருள்‌ 
குறைந்தபட்சம்‌ ஒருவராவது கடந்த ஐந்து வருட காலப்பகுதியில்‌ எச்சந்தர்ப்பத்திலும்‌ ஏதேனும்‌ அரசாங்க பதவிகளையோ 
அல்லது நீதித்துறை பதவிகளையோ வகிக்காதவராக இருத்தல்‌ வேண்டும்‌. மகாதேசாதிபதி ஆணைக்குழுவின்‌ 
உறுப்பினர்களுள்‌ ஒருவரை அதன்‌ தலைவராக நியமித்தார்‌. 


செனட்‌ மன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவரோ, பாராளுமன்றின்‌ உறுப்பினர்‌ ஒருவரோ ஆணைக்குழுவின்‌ உறுப்பினராக 
நியமிக்கப்படுதல்‌ கூடாது. அரசாங்க சேவை பதவியை வகித்த ஒருவர்‌ நியமிக்கப்பட்டால்‌ அத்தினத்திலிருந்து அவர்‌ 
தாம்‌ வகித்த முன்னைய பதவிளை துறக்க வேண்டும்‌. ஆணைக்குழுவின்‌ உறுப்பினர்களின்‌ சம்பளமும்‌ ஏனைய 


கொடுப்பனவுகளும்‌ பாராளுமன்றினால்‌ தீர்மானிக்கப்பட்டு திரட்டு நிதியின்‌ மீது பொறுப்பாக்கப்பட்டிருந்தது. 


ஆணைக்குழுவின்‌ உறுப்பினர்களின்‌ பதவிக்காலம்‌ ஐந்து வருடங்களாகும்‌. அவர்கள்‌ விரும்பினால்‌ 
சேவையிலிருந்து ராஜினாமா செய்ய முடியும்‌. உறுப்பினர்‌ எவரையும்‌ பதவியிலிருந்து அகற்றும்‌ அதிகாரம்‌ 
மகாதேசாதிபதிக்கே இருந்தது. அவர்‌ அதற்கான காரணங்களை தெரிவித்தல்‌ வேண்டும்‌. உறுப்பினர்கள்‌ மீண்டும்‌ 
நியமிக்கப்படலாம்‌. ஆணைக்குழுவிற்கு ஒரு செயலாளர்‌ இருந்ததுடன்‌ ஆணைக்குழுவே அவரை நியமித்தது. அரசாங்க 
சேவை ஆணைக்குழுவிற்கு உரிய அதிகாரங்களாவன பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ பெயரில்‌ மகாதேசாதிபதியால்‌ 
நியமிக்கப்படும்‌ நியமனங்கள்‌ தவிர்ந்த ஏனைய அரசாங்க சேவையின்‌ நியமனங்கள்‌,இடமாந்நங்கள்‌, பதவிநீக்கங்கள்‌, 
ஒழுக்க கட்டுபாடுகள்‌ போன்றவற்றை மேற்கொள்ளுதல்‌ மட்டுமேயாகும்‌. பிரதமரின்‌ ஆலோசனைகளின்‌ பெயரில்‌ 
மகாதேசாதிபதியால்‌ மேற்கொள்ளப்படவேண்டிய நியமனங்களாவன பிரதம நீதியரசர்‌, உயர்‌ நீதிமன்றின்‌ நீதியரசர்கள்‌, 
அசைஸ்‌ (யைளணைந) ஆணையாளர்கள்‌, அமைச்சுக்களின்‌ செயலாளர்கள்‌, திறைசேரியின்‌ செயலாளர்‌ மற்றும்‌ 
பிரதிச்‌ செயலாளர்‌, மந்திரி சபையின்‌ செயலாளர்‌, தேர்தல்‌ ஆணையாளர்‌, சட்டமா அதிபர்‌, இலஞ்ச ஆணையாளர்‌, 
முதலாம்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ வகுப்பு வெளிநாட்டு தூதுவர்கள்‌ என்பவையாகும்‌. யாப்பின்‌ 60.1 உறுப்புரையின்‌ படி 
ஆணைக்குழுவிற்கு ஒப்படைக்கப்பட்டூுள்ள அதிகாரங்களை தமது விருப்பின்‌ பெயரில்‌ அரசாங்க வர்த்தமானியில்‌ 
வெளியிடப்படும்‌ ஓர்‌ அறிவித்தலின்‌ மூலம்‌ நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி எந்தவொரு அரசாங்க அதிகாரிக்கும்‌ 
ஒப்படைக்கும்‌ அதிகாரம்‌ ஆணைக்குழுவிற்கு இருந்தது. இதன்‌ கீழ்‌ வருடாந்தச்‌ சம்பளம்‌ ரூபா 4080க்கு குறைந்த 
அரசாங்க சேவை பதவிகளுக்கு ஆட்களை நியமிக்கும்‌ அதிகாரத்தினை ஆணைக்குழுவானது இலாகாத்‌ 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
r: 


Download Past Papers at : www.freebooks.Ik 


தலைவர்களுக்கு ஒப்படைக்க முடிந்தது. இலாகா தலைவர்கள்‌௮வ்வதிகாரத்தினை பிரயோகித்தமை பற்றி எவரேனும்‌ 
ஒருவர்‌ திருப்தியுநா விட்டால்‌ அவர்‌ அது பற்றி ஆணைக்குழுவிற்கு மேன்முறையீடு செய்யலாம்‌. ஆணைக்குழுவின்‌ 
முடிவே இறுதி முடிவாகக்‌ கருதப்பட்டது. 


ஆணைக்குழுவின்‌ செயற்பாடுகளில்‌ தலையிடுதல்‌ யாப்பின்‌ 56ஆம்‌ உறுப்புரையின்‌ மூலம்‌ தடுக்கப்பட்டிருந்தது. 
அவ்வேற்பாட்டின்‌ படி [தமது அரசக்‌ கடமையை நிறைவேற்றுவதன்றி முறையான வகையிலோ முறையற்ற 
வகையிலோ தாமே அல்லது பிறிதொருவரை பயன்படுத்தி எந்தவகையிலேனும்‌ நீதிசேவை ஆணைக்குழுவின்‌ 
அல்லது அதன்‌ உறுப்பினர்‌ ஒருவரின்‌ தீர்மானம்‌ தொடர்பாக அவ்வாணைக்குழுவின்‌ மீது அல்லது அவ்வுறுப்பினர்‌ 
மீது பாதிப்பை செலுத்தும்‌ அல்லது பாதிப்புச்‌ செலுத்த முயற்சிக்கும்‌ சகல ஆட்களும்‌ குற்றம்‌ புரிந்தவராகக்‌ 
கருதப்படுவதோடு அவர்கள்‌ ஒரு நீதவான்‌ முன்னிலையில்‌ ஆஜராக்கப்பட்டு ஒரு சுருக்கமான நீதிவிசாரணையின்‌ 
பின்னர்‌ அவர்கள்‌ குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டால்‌ 1000 ரூபாவுக்கு கூடாத அபராதத்துக்கும்‌ ஒரு வருடத்தை 
விஞ்சாத சிறைத்தண்டனைக்கும்‌ அல்லது அவ்விரு தண்டனைகளுக்கும்‌ ஆளாக்கப்படுவார்‌. 


மேலே குறிப்பிட்டப்பட்டவை அரசாங்க சேவையின்‌ சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு சோல்பரி யாப்பில்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்‌ ஆகும்‌. இந்த ஏற்பாடுகள்‌ குறிக்கபட்டவாறே செயற்பட்டதென்று 
கூறமுடியாது. அதற்கு காரணம்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ அரசியல்‌ வாதிகளின்‌ தலையீடுகள்‌ இடம்பெற்றமையாகும்‌. 


(ஆ) நதிசேவையின்‌ சுதந்திரத்தை பேணுவதற்கு சோல்பரி யாப்பில்‌ வழங்கபட்டிருந்த யாப்பு சார்‌ 
ஏற்பாடுகள்‌ 


நோக்கம்‌ : சுதந்திரமான ஒரு நீதிச்‌ சேவையை கொண்டு நடாத்துவதற்கு சோல்பரி ஆணைக்குழு அறிமுகம்‌ 
செய்த தளத்தினையும்‌ அதன்‌ முக்கியத்துவத்தையும்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ 
பரிசோதித்தல்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. நீதிச்‌ சேவையின்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட யாப்பு ரீதியான ஏற்பாடூகள்‌ 
(06 புள்ளிகள்‌) 
li. அவற்றின்‌ நடைமுறைத்‌ தன்மை (02 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : நீதித்துறைச்‌ சுதந்திரம்‌ ௮வசியமானதா இல்லையா என்பது பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ 
தனிப்பட்ட மதிப்பீடு 
(02 புள்ளிகள்‌) 


சோல்பரி யாப்பின்‌ 52, 53, 54, 55, 56 ஆகிய உறுப்புரைகள்‌ இது தொடர்பாக முக்கியமானவையாகும்‌. 
52ஆம்‌ உறுப்புரை உயர்‌ நீதிமன்றின்‌ சுதந்திரம்‌ பற்றிய ஏற்பாடுகளை குறிப்பிடுகின்றது. அவை 
பின்வருமாறு 
1) 52.1॥ மகாதேசாதிபதி உயர்‌ நீதிமன்றின்‌ பிரதம நீதியரசரையும்‌ கனிஷ்ட 
நீதியரசர்களையும்‌ குற்றவியல்‌ நீதிமன்றின்‌ ஆணையாளர்களையும்‌ நியமித்தல்‌ 
வேண்டும்‌. 


2) 52.2 உயர்‌ நீதிமன்றின்‌ நீதியரசர்கள்‌ நன்னடத்தை உடையவர்களாக இருக்கும்‌ 
வரை தமது பதவிகளை வகிப்பர்‌. செனட்‌ மன்றின்‌ அல்லது மக்கள்‌ பிரதிநிதி 
சபையின்‌ பிரேரணையின்‌ பெயரில்‌ மகாதோசதிபதியால்‌ அன்றி வேறு எவராலும்‌ 


அவர்களைப்‌ பதவி நீக்கம்‌ செய்ய முடியாது. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 75 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


3) 


4) 


52.3 உயர்‌ நீதிமன்றின்‌ நீதியரசர்களின்‌ இளைப்பாறும்‌ வயது 62 ஆகும்‌. அவ்வாறு 
இருப்பினும்‌ 62 வயது பூர்த்தியான உயர்‌ நீதிமன்ற நீதியரசர்கள்‌ மேலும்‌ 12 
மாதங்களுக்கு அதிகமான காலப்பகுதியில்‌ சேவையாற்றுவதற்கு வாய்ப்பினை 
மகாதேசாதிபதி வழங்கமுடியும்‌. 


52.4 உயர்‌ நீதிமன்ற நீதியரசர்களின்‌ சம்பளம்‌ பாராளுமன்றினால்‌ தாரமானிக்கப்பட்டு 
திரட்டு நிதியத்தின்‌ மீது பொறுப்பாக்கப்பட்டிருந்தது..  சேவைக்காலத்தில்‌ 
அச்சம்பளத்தை குறைக்க முடியாது. 


கீழ்‌ நிலை நீதிமன்றங்களின்‌ சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு சோல்பரி யாப்பு இரண்டு ஏற்பாடுகளை 
வழங்கியிருந்தது. அவற்றுள்‌ ஒன்று நதிசேவை ஆணைக்குழுவை தாபித்திருந்தமையாகும்‌. இரண்டாவது 
நதிசேவை ஆணைக்ககுழுவின்‌ செயற்பாடுகளில்‌ தலையிடுதல்‌ தண்டணைக்குட்படும்‌ குற்றமாக பிரகடனம்‌ 


செய்யப்பட்டிருந்தமையாகும்‌. இது தொடர்பாக பின்வரும்‌ ஏற்பாடுகள்‌ விதிக்கப்பட்டிருந்தன. 


1) 


2) 


3) 


4) 


5) 


6) 


T) 


53.1 பிரதம நீதியரசர்‌, உயர்‌ நீதிமன்றின்‌ ஒரு நீதியரசர்‌, உயர்‌ நீதிமன்றில்‌ 
பணியாற்றிய ஒரு நீதியரசர்‌ ஆகிய மூவரைக்‌ கொண்டதாக இவ்வாணைக்குழு 
தாபிக்கப்பட்டது. பிரதம நீதியரசரே அதன்‌ தலைவராக இருந்தார்‌. தலைவர்‌ தவிர்ந்த 
ஏனைய இரு உறுப்பினர்களும்‌ மகா தேசாதிபதியால்‌ நியமிக்கப்பட்டனர்‌. 


53.2 செனட்‌ மன்றின்‌ அல்லது மக்கள்‌ பிரதிநிதிகள்‌ சபையின்‌ எவரேனும்‌ ஓர்‌ 
உறுப்பினர்‌ நீதி சேவை ஆணைக்கழுவின்‌ உறுப்பினராக நியமிக்கப்படுதல்‌ 
ஆகாது. அவ்வாறான ஒருவர்‌ ஆணைக்குழுவின்‌ உறுப்பினர்‌ பதவியை வகித்தலும்‌ 
ஆகாது. 


53.3 இவ்வுறுப்புரையின்‌ 5வது உப உறுப்புரையின்‌ ஏற்பாடுகளுக்கமைவாக 
தலைவர்‌ தவிர்ந்த ஆணைக்குழுவின்‌ ஏனைய உறுப்பினர்கள்‌ தமது பதவியிலிருந்து 
இராஜிநாமா செய்தால்‌ அல்லது கீழ்‌ குறிப்பிட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய 
அப்பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால்‌ அல்லது அப்பதவியின்‌ பதவிக்காலம்‌ 
முடிவுக்கு வந்திருந்தால்‌ ஒழிய தாம்‌ நியமிக்கப்பட்ட காலத்திலிருந்து 5 வருட 
காலத்திற்கு பதவி வகிப்பதோடு அவர்கள்‌ மீண்டும்‌ நியமிக்கப்படவும்‌ முடியும்‌. 


53.4 முன்வைக்கப்படும்‌ ஏதேனும்‌ காரணத்தின்‌ பெயரில்‌ ஆணைக்குழுவின்‌ 
எவரேனும்‌ ஓர்‌ உறுப்பினரை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு மகாதேசாதிபதிக்கு 
அதிகாரம்‌ இருந்தது. 


53.5 ஆணைக்குழுவின்‌ எவரேனும்‌ ஓர்‌ உறுப்பினருக்கு தமது பணியிலிருந்து 
விடுமுறை வழங்குவதற்கும்‌ அவ்விடுமுறை காலத்தில்‌ ஆணைக்குழுவின்‌ 
உறுப்பினராக இருப்பதற்கு தகுதிபெற்ற ஓர்‌ ஆளை தற்காலிகமாக அவ்வெற்றிடத்திற்கு 
நியமிப்பதற்கும்‌ மகாதேசாதிபதிக்கு அதிகாரம்‌ இருந்தது. 


53.6 நீதி சேவை ஆணைக்குழுவின்‌ ஓர்‌ உறுப்பினராக ஓர்‌ ஆள்‌ நியமிக்கப்பட்டிருக்கும்‌ 
போது பாராளுமன்றினால்‌ தீர்மானிக்கப்பட்ட ஒரு சம்பளத்தையும்‌ கொடுப்பனவினையும்‌ 
அவருக்கு வழங்க வேண்டும்‌. அவை திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்படுவதோடு 
பதவிக்‌ காலத்தின்‌ போது அதனை குறைக்க முடியாது. 


54 ஆணைக்குழுவானது ஒரு செயலாளரை கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. அவரை 
ஆணைக்குழுவே நியமித்தது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


- 76 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


8) 55.1 நீதித்துறை அதிகாரிகளை நியமித்தல்‌, இடமாற்றம்‌ செய்தல்‌, பதவி நீக்கம்‌ 
செய்தல்‌ மற்றும்‌ ஒழுக்கக்கட்டுப்பாடு என்பவை நீதிசேவை ஆணைக்குழுவிற்கு 
ஓப்படைக்கப்பட்டிருந்தது. 


9)  தேசாதிபதிக்கு முகவரியிட்டு தம்மால்‌ கையொப்பமிடப்பட்ட எழுத்து மூலமான ஒரு 


கடிதத்தின்‌ மூலம்‌ நீதித்துறை அதிகாரிகள்‌ தமது பதவியிலிருந்து இராஜிநாமா 
செய்ய முடியும்‌. 


10) நதிசேவை ஆணைக்குழுவின்‌ செயற்பாடுகளில்‌ தலையிடுதல்‌ தண்டனைக்குரிய 
குற்றமாகும்‌. அவ்வாறான குந்நச்சாட்டுக்கு உள்ளாகும்‌ ஒருவர்‌ 1000 ரூபாவை 
விஞ்சாத தண்டனைக்கு அல்லது ஒரு வருட சிறைத்தண்டனைக்கு அல்லது இரு 
தண்டனைகளுக்கும்‌ உட்படூவார்‌. 


(111) நீதித்துறையை அல்லது பகிரங்க சேவையைக்‌ கட்டுப்படுத்துவதற்கு 1972 யாப்பின்‌ கீழ்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த யாப்புசார்‌ ஏற்பாடுகள்‌ 


(௮) நீதித்துறையினை கட்டுப்படுத்துவதந்கு 1972ஆம்‌ ஆண்டு யாப்பில்‌ மேற்கொள்ளபட்டிருந்த யாப்பு 
சார்‌ ஏற்பாடுகள்‌. 


நோக்கம்‌ : நீதித்‌ துறையினை அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ கீழ்‌ கொண்டுவருவதற்கு 1972 யாப்பில்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளையும்‌ அவற்றின்‌ விளைவுகளையும்‌ பற்றிய பரிட்சார்த்திகளின்‌ 
அறிவை பரிசோதித்தல்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. நீதித்துறையை கட்டுப்படுத்துவதற்கு 1972 யாப்பில்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளான நீதி சேவை 
ஆலோசனை சபை மற்றும்‌ நீதி சேவை ஓழுக்காற்றுச்‌ சபை என்பன பற்றிய விளக்கம்‌ 
(04 புள்ளிகள்‌) 
ii. நீதித்துறையின்‌ சுதந்திரத்தின்‌ மீது அவை ஏற்படுத்திய சாதகமானதும்‌ பாதகமானதுமான பாதிப்புகள்‌ 
(04 புள்ளிகள்‌) 
Hi. முடிவுரை : அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ கட்டூப்பாட்டுக்கு நீதித்துறையினை உட்படுத்துவது 
பொருத்தமானதா இல்லையா என்பது பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ மதிப்பீடு 
(02 புள்ளிகள்‌) 


1972 காப்பின்‌ கீழ்‌ நீதித்துறையை கட்டுப்படுத்துவதற்கு மேற்கொள்ளபட்டிருந்த ஏற்பாடுகளின்‌ இயல்பினை 
விளங்கிக்‌ கொள்வதற்கு முதலில்‌ இலங்கை குடியரசின்‌ இறைமை அதிகாரம்‌ கட்டியெழுப்பப்பட்டிருந்த 
விதத்தையும்‌ அது செயற்ப்படுத்தப்பட்ட விதத்தினையும்‌ கவனத்தில்‌ எடுக்க வேண்டும்‌. யாப்பின்‌ 3ஆம்‌ 
உறுப்புரையின்‌ படி “இலங்கை குடியரசின்‌ இறைமையானது மக்கள்‌ இடத்தில்‌ உள்ளதாய்‌ இருக்கும்‌. 
அதனைபாராதனப்படுத்தவோ கையளிக்கவோ முடியாது”. யாப்பின்‌ 4ஆம்‌ உறுப்புரையின்‌ படி “மக்கள்‌ 
இறைமையானது மக்களால்‌ தெரிவுசெய்யப்பட்ட பிரதிகளைக்கொண்ட தேசிய அரசுப்பேரவையினால்‌ 
பிரயோகிக்கப்படும்‌”. யாப்பின்‌ 5ஆம்‌ உறுப்புரையின்‌ படி தேசிய அரசு பேரவையானது குடியரசின்‌ உயர்‌ 
தன்மை பொருந்திய நிறுவனமாகும்‌. மக்களின்‌ சட்டவாக்க அதிகாரத்தை பிரயோகிப்பதும்‌ நாட்டின்‌ 
பாதுகாப்பு உள்ளிட்ட மக்களின்‌ நிறைவேற்று அதிகாரமானது ஜனாதிபதியினாலும்‌ அமைச்சரவையினாலும்‌ 
பிரயோகிப்படுவதும்‌ சட்டத்தின்‌ பிரகாரம்‌ தேசிய அரசுப்பேரவையினால்‌ பிரயோகிக்கூடிய தனது அதிகாரங்கள்‌ 
மற்றும்‌ வரப்பிரசாதங்கள்‌ தவிர்ந்த மக்களின்‌ நீதித்துறை அதிகாரம்‌ சட்டத்தினால்‌ தாபிக்கப்பட்ட நீதிமன்றங்கள்‌ 
மற்றும்‌ வேறு தாபனங்கள்‌ மூலம்‌ பிரயோகிகப்படூவதும்‌ தேசிய அரசுப்‌ பேரவையினாலாகும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
=J- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


யாப்பின்‌ இந்த ஏற்பாடுகளை பரிசீலிக்கும்‌ போது 1972 யாப்பின்‌ கீழ்‌ நீதித்துறையை கட்டுப்படுத்துவதில்‌ 
அரசியல்‌ அதிகாரத்தை நடைமுறைப்படுத்தும்‌ வாய்ப்பு நிறைவேற்றுத்துறைக்கும்‌ சட்டத்துறைக்கும்‌ 
வழங்கப்பட்டிருந்தமையினை அறியலாம்‌. மேலும்‌ 1972யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டிருந்த நீதித்துறை மேநிலை 
நீதிமன்றங்கள்‌, கீழ்‌ நிலை நீதிமன்றங்கள்‌ என்ற இரு பிரிவுகளை கொண்டிருந்தது. உயர்‌ நீதிமன்றமும்‌ 
மேன்முறையீட்டு நீதிமன்றமும்‌ மேநிலை நீதி மன்றங்களாகும்‌. இவ்விரு நீதி மன்றுகளினதும்‌ அவற்றையொத்த 
நீதி துறை பணிகளை புரிகின்ற வேறு நீதி நிறுவனங்களினதும்நதியரசர்கள்‌ நீதித்துறை கட்டளைகளில்‌ 
குறிப்பிடப்படும்‌ குற்றவியல்‌ நீதி ஆணையாளர்களும்‌ ஜனாதிபதியினாலேயே நியமிக்கப்பட்டனர்‌. ஆனால்‌ 
இங்கு ஜனாதிபதி சுயாதீனமானவராக செயற்பட முடியுமா என்ற வினா எழுகின்றது. காரணம்‌ ஜனாதிபதி 
பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ பெயரிலே அப்பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்க வேண்டி இருந்தமையாகும்‌. 
மறுபுறம்‌ யாப்பின்‌ 27.1ம்‌ உறுப்புரையின்‌ படி “அரசியல்‌ யாப்பின்‌ வேறு ஏற்பாடுகள்‌ இருந்தால்‌ ஒழிய பிரதமரின்‌ 
ஆலோசனையின்‌ பெயரில்‌ அல்லது அமைச்சருக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்த ஏதேனும்‌ பணி தொடர்பாக 
ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குவதற்கு பிரதமர்‌ அவ்வமைச்சருக்கு அதிகாரத்தினை ஓஒப்படைப்பின்‌ 
அவ்விடயத்தில்‌ அமைச்சரின்‌ ஆலோசனைப்படி ஜனாதிபதி செயற்பட வேண்டும்‌”. இந்த ஏற்பாடானது 
ஜனாதிபதி தனது அதிகாரத்தை எவ்வாறு பிரயோகிக்க வேண்டும்‌ என்பதை தெளிவாக குறிப்பிட்டது. 
நியமனங்கள்‌ தொடர்பாக இவ்வாறான குறைபாடுகள்‌ காணப்பட்டாலும்‌ நியமனங்களை மேற்கொண்டதன்‌ 
பின்னர்‌ நீதியரசர்கள்‌ தமது 63வயது வரை பதவி வகிக்க முடியும்‌. நன்னடத்தை தொடர்பாக தேசிய அரசு 
பேரவையில்‌ நிறைவேற்றப்படும்‌ ஒரு பிரேரணையின்‌ மூலமே ஜனாதிபதியால்‌ அவர்களை பதவியகற்றப்பட 
முடியும்‌. 


கீழ்‌ நிலை நீதின்றங்களின்‌ அதிகாரிகள்‌ தொடர்பாக செயற்படுவதற்கு யாப்பின்‌ 125.1ஆம்‌ உறுப்புரையின்‌ 
கீழ்‌ ஒரு நதிசேவை ஆலோசனை சபையும்‌ 127.1உறுப்புரையின்‌ கீழ்‌ ஒரு நீதிசேவை ஓழுக்காற்றுச்‌ சபையும்‌ 
தாபிக்கப்பட்டிருந்தது. நதிசேவை ஆலோசனை சபையானது 5 உறுப்பினர்களை கொண்டிருந்ததுடன்‌ 
முதன்நிலை நீதிமன்றின்‌ ஒரு சிரேட நதியரசரே அதன்‌ தலைவராக இருப்பார்‌. ஏனைய உறுப்பினர்களை 
ஜனாதிபதி நியமிப்பார்‌. அவர்களுள்‌ இருவர்‌ 124(௮,ஆ) ஆகிய உறுப்புரைகளில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 
நீதித்துறை அதிகாரிகளாக இருக்க வேண்டும்‌. தலைவர்‌ தவிர்ந்த ஏனையோரின்‌ பதவிக்காலம்‌ 4 
வருடங்களாகும்‌. சம்பளமும்‌ கொடுப்பனவுகளும்‌ தேசிய அரசுப்பேரவையினால்‌ தார்மானிக்கப்பட்டு திரட்டு 
நிதியிலிருந்து வழங்கப்பட வேண்டும்‌. தலைவர்‌ தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள்‌ காரணங்களை அறிவிக்காது 
பதவியிலிருந்து அகற்றும்‌ அதிகாரம்‌ ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்தது. 


நதிசேவை ஆலோசனைசபையின்‌ பணிகளாவன, 
அ.  124வூம்‌ சரத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள நீதித்துறை அதிகாரிகளை நியமித்தல்‌ தொடர்பான விதிகளை 
உருவாக்குதல்‌, நீதிசேவை ஆலோசனை சபையின்‌ பணிகள்‌ தொடர்பான விதிகளை உருவாக்குதல்‌ 


என்பவை தொடர்பாக அமைச்சரவைக்கு ஆலோசனை கூறுதல்‌. 


ஆ. 124ஆம்‌ உறுப்புரையின்‌ படி நீதியரசர்களையும்‌ நீதிசேவை அதிகாரிகளையும்‌ நியமிப்பது தொடர்பான 
சிபாரிசுகளை அமைச்சரவைக்கு முன்வைத்தல்‌. அங்கு சிபாரிசு செய்யும்‌ ஆட்களின்‌ பெயர்‌ பட்டியலும்‌ 


விண்ணப்பதாரிகளின்‌ அட்டவணையும்‌ அமைச்சரவைக்குச்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌. 


சிபாரிசு செய்யப்பட்ட பெயர்களிலிருந்து எவரேனும்‌ ஒருவரை நியமிக்கும்‌ அதிகாரம்‌ அமைச்சரவைக்கே 
வழங்கப்பட்டிருந்து. அதே போன்று சிபாரிசு செய்யப்படாத பிறிதொரு விண்ணப்பதாரியைக்‌ கூட நியமிக்கும்‌ 
அதிகாரம்‌ அமைச்சரவைக்கு இருந்தது. ஆனால்‌ அது தொடர்பான ஓர்‌ அறிக்கையினை அமைச்சரவை தேசிய 


அரசு பேரவைக்குச்‌ சமர்ப்பிக்கும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 7g- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


நீதிசேவை ஒழுக்காற்று சபையானது 3 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. முதன்‌ நிலை நீதிமன்றின்‌ 
ஒரு மூத்த நீதியரசர்‌ அதன்‌ தலைவராக இருந்தார்‌. தலைவரினால்‌ பெயர்‌ குறிக்கப்படும்‌ முதன்‌ நிலை 
நீதிமன்ற நீதியரசர்கள்‌ இருவர்‌ அதன்‌ ஏனைய உறுப்பினர்களாவர்‌. பதவிக்காலம்‌ 4 வருடங்களாகும்‌. 
உறுப்பினர்களின்‌ சம்பளமும்‌ ஏனைய கொடுப்பனவுகளும்‌ ளதேசிய அரசு பேரவையினால்‌ தீர்மானிக்கப்பட்டு 
திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. நீதித்துறை அதிகாரிகளின்‌ இடமாற்றம்‌ பதவிந்க்கம்‌, தொடர்பான 
அதிகாரங்களை பிரயோகிப்பதே இச்சபையின்‌ பணியாகும்‌. இடமாற்றம்‌ தொடர்பாக எவரேனும்‌ அதிகாரி 
திருப்தியடையாவிட்டால்‌ அது தொடர்பான மேன்முறையீட்டினை அமைச்சரவைக்குச்‌ சமர்ப்பிக்க முடியும்‌. பதவி 
நீக்கம்‌ தொடர்பான அறிக்கையை நீதியமைச்சரின்‌ ஊடாக அமைச்சரவைக்கும்‌ தேசிய அரசு பேரவையின்‌ 
சபாநாயகருக்கும்‌ முன்வைக்க வேண்டும்‌. தேசியரசுப்‌ பேரவையின்‌ பெரும்பான்மை வாக்குகளினால்‌ 


நிறைவேற்றப்படும்‌ ஒரு பிரேரணையின்‌ மூலம்‌ சம்பந்தப்பட்ட பதவிந்க்கத்தை மேற்கொள்ள வேண்டும்‌. 


யாப்பின்‌ 131(1),2) உறுப்புரைகளின்‌ பிரகாரம்‌ ஓழுக்காற்றுச்சபையின்‌ பணிகளிலும்‌ நீதி நிர்வாக 
பணியிலும்‌ தலையிடுதல்‌ தண்டனைக்குரிய குற்றமாகும்‌. 
மேற்குறிப்பிட்ட விடயங்களின்‌ படி நீதித்துறையின்‌ சுதந்திரத்தை பேணுவதற்கு யாப்பில்‌ சில காப்பீடுகள்‌ 
காணப்பட்டாலும்‌ அவற்றையும்‌ தாண்டி சென்று நீதித்துறையானது நிறைவேற்றுத்துறையின்‌ கட்டுப்பாடுகளுக்கு 
உட்பட்டிருந்தது என அறிய முடிகின்றது. 


(ஆ) பகிரங்க சேவையைக்‌ கட்டுப்படுத்துவதநங்கு 1972 யாப்பின்‌ கீழ்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த யாப்புசார்‌ 
ஏற்பாடுகள்‌. 


நோக்கம்‌ : பகிரங்க சேவையை அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ கீழ்‌ கொண்டுவருவதற்கு 1972 யாப்பில்‌ 
மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளையும்‌ அவற்றின்‌ விளைவுகளையும்‌ பற்றிய பரிட்சார்த்திகளின்‌ 
அறிவை பரிசோதித்தல்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. பகிரங்க சேவையைக்‌ கட்டுப்படுத்துவதந்கு 1972 யாப்பில்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளான 
அரசாங்க சேவை ஆலோசனை சபை மற்றும்‌ அரசாங்க சேவை மைக்காற்றுச்‌ சபை என்பன பற்றிய 
விளக்கம்‌. (04 புள்ளிகள்‌) 
li. பகிரங்க சேவையின்‌ சுதந்திரத்தின்‌ மீது அவை ஏற்படுத்திய சாதகமானதும்‌ பாதகமானதுமான 
பாதிப்புகள்‌ (04 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : அரசியல்‌ நிறைவேற்றுப்‌ பகுதியின்‌ கட்டுப்பாட்டுக்கு பகிரங்க சேவையை உட்படுத்துவது 

பொருத்தமானதா இல்லையா என்பது பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ மதிப்பீடு 

(02 புள்ளிகள்‌) 


1972 அரசியல்‌ யாப்பின்‌ மூலம்‌ மேற்கொள்ளப்பட்ட பிறிதொரு மாற்றம்‌ பகிரங்க சேவையைக்‌ 
கட்டுப்படுத்துவதற்கு அதனை அரசியல்‌ நிறைவேற்றுப்பகுதியின்‌ கீழ்‌ கொண்டுவரப்பட்டமையாகும்‌. ஏற்கனவே 
நடைமுறையிலிருந்த சோல்பரி யாப்பின்‌ கீழ்‌ பகிரங்கச்‌ சேவை சுதந்திரமாகவும்‌ பக்கச்சார்பற்றதாகவும்‌ இருப்பதற்கு 
அது சுயாதீனமான ஓர்‌ ஆணைக்குழுவின்‌ கீழ்‌ கொண்டூவரப்பட்டிருந்ததுடன்‌ அதன்‌ மூலமே பகிரங்க சேவையின்‌ 
நியமனங்கள்‌, பதவி உயர்வுகள்‌, இடமாற்றங்கள்‌, பதவி நீக்கங்கள்‌ என்பன மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 
இந்நிலையானது 1972 யாப்பின்‌ கீழ்‌ முழுமையாக மாற்றப்பட்டதுடன்‌ அதற்குப்பதிலாக பகிரங்க சேவையை 
கட்டுப்படுத்தும்‌ வகையில்‌ அது அமைச்சரவையின்‌ கீழ்‌ கொண்டுவரப்பட்டதுடன்‌ அமைச்சரவைக்கு உதவி 
புரிவதற்காக அரச சேவை ஆலோசனைச்‌ சபை மற்றும்‌ அரசசேவை ஓழுக்காற்றுச்‌ சபை என்ற இரு சபைகள்‌ 


தாபிக்கப்பட்டன. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 79 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


அரசியல்‌ யாப்பின்‌ 106.1 உறுப்புரையின்‌ படி “பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களை நியமித்தல்‌, 
இடமாற்றம்‌ செய்தல்‌, பதவி நீக்கம்‌ செய்தல்‌ என்பன தொடர்பாக அரச சேவை ஆலோசனைசபையும்‌ 
பகிரங்க சேவை உத்தியோகத்தா்களின்‌ ஒழுக்கக்கட்டூப்பாடு தொடர்பாக அரச சேவை ஓழுக்காற்றுச்‌ சபையும்‌ 
பொறுப்புக்கூறக்‌ கடமைப்படுத்தப்பட்டன. அவ்விடயங்கள்‌ தொடர்பாக அவ்விரு சபைகளும்‌ தேசிய அரசுப்‌ 
பேரவைக்கு பதலிறுப்பதற்கும்‌ கடமைபட்டிருந்தன. யாப்பின்‌ 106.2 மற்றும்‌ 106.3 ஆகிய உறுப்புரைகளின்‌ 
படி மேற்குறிப்பிட்ட நிலையானது மேலும்‌ உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. 106.2 உறுப்புரையில்‌ கூறப்பட்டதன்‌ 
படி “பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களின்‌ நியமனம்‌, பதவி நீக்கம்‌ பற்றிய அதிகாரங்களும்‌ பகிரங்க 
சேவை உத்தியோகத்தர்களின்‌ ஒழுக்கக்கட்டுப்பாடு பற்றிய அதிகாரமும்‌ அரசியல்‌ யாப்பின்‌ ஏற்பாடுகளின்‌ கீழ்‌ 
அமைச்சரவைக்குரியதாகவே இருந்தது”. 106.3 உறுப்புரையின்‌ படி “பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களின்‌ 
நியமனம்‌, இடமாற்றம்‌, பதவிற்க்கம்‌, ஓழுக்கக்கட்டுப்பாடு என்பன தொடர்பான அதிகாரங்களை 
நடைமுறைப்படுத்தும்‌ விதம்‌, அவ்வதிகாரத்தை ஒப்படைக்கும்‌ விதம்‌ உள்ளிட்ட பகிரங்க சேவையைத்‌ 
தாபித்தல்‌, பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களை சேர்த்துக்கொள்ளல்‌ என்பன தொடர்பான திட்டங்களை 
விதித்தல்‌ மற்றும்‌ பகிரங்க சேவை அதிகாரிகளின்‌ இருப்பு பற்றிய சட்டத்திட்டங்களை விதித்தல்‌ ஆகிய 
பகிரங்க சேவை உத்தியோகத்தர்கள்‌ தொடர்பான சகல விடயங்கள்‌ பற்றிய ஏற்பாடுகளை ஓழுங்குபடூத்துதல்‌ 
என்பன அரசியல்‌ யாப்பின்‌ ஏற்பாடுகளுக்கு அமைய அமைச்சரவையினாலேயே மேற்கொள்ளப்பட்டன”. இந்த 
ஏற்பாடுகளின்‌ மூலம்‌ பகிரங்க சேவை தாபிக்கப்படுவதிலிருந்து அது தொடர்பாக சகல விடயங்கள்‌ பற்றிய 
அதிகாரங்கள்‌ அமைச்சரவைக்கு பொறுப்பாக்கப்பட்டிருந்ததை தெளிவாகக்‌ காணக்கூடியதாக இருந்ததது. 


மேற்குறிப்பிட்ட பணிகளைச்‌ செய்வதற்கு அமைச்சரவைக்கு உதவுவதற்கு அரச சேவை ஆலோசனை 
சபையும்‌ ஒழுக்காற்று சபையும்‌ தாபிக்கப்பட்டிருந்தன. அவ்விரு சபைகளும்‌ 4 வருட காலத்திற்கு பதவி வகிக்கும்‌ 
வகையில்‌ ஜனாதிபதியால்‌ நியமிக்கப்பட்ட 3 உறுப்பினர்களை முறையே கொண்டிருந்தன. அவர்களில்‌ ஒருவர்‌ 
ஜனாதிபதியினால்‌ முறையே அவற்றின்‌ தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர்‌. இரு சபைகளும்‌ முறையே இரு 
செயலாளர்களைக்‌ கொண்டிருந்ததுடன்‌ அவர்களையும்‌ ஜனாதிபதியே நியமித்தார்‌. உறுப்பினர்களின்‌ சம்பளமும்‌ 
கொடுப்பனவுகளும்‌ தேசிய அரசப்பேரவையினால்‌ தீர்மானிக்கப்பட்டு திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டன. 
காரணங்களைத்‌ தெரிவிக்காது எந்த உறுப்பினரையும்‌ பதவி நக்கும்‌ அதிகாரம்‌ ஜனாதிபதிக்கு இருந்தது. 
அரச சேவை ஆலோசனை சபையின்‌ பணிகள்‌ 113(1), 1132) மற்றும்‌ 114 ஆகிய உறுப்புரைகளில்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்தன. அதன்படி பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களின்‌ நியமனங்கள்‌ தொடர்பாக சம்பந்தப்பட்ட 
அமைச்சர்‌ ஆலோசனை சபையினை கேட்டு நின்றால்‌ அமைச்சருக்கு அது தொடர்பான ஆலோசனைகளையும்‌ 
சிபாரிசுகளையும்‌ அச்சபை முன்வைத்தது. அமைச்சர்‌ ௮ச்சிபாரிசுகளை அமைச்சரவையில்‌ சமர்ப்பித்ததன்‌ 


பின்னர்‌ அமைச்சரவையினால்‌ நியமனங்கள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 


அரச சேவை ஒழுக்காற்று சபையின்‌ பணி பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களை பதவி நீக்கம்‌ செய்தல்‌ 
மற்றும்‌ ஒழுக்கக்‌ கட்டுபாடுகள்‌ ஆகிய விடயங்களில்‌ அமைச்சரவைக்கு அப்பணியினை மேற்கொள்வதற்கு 
சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு சிபாரிசுகளை முன்வைக்கும்‌ போது அதனோடு தொடர்பான விடயங்களில்‌ 


அமைச்சருக்கு ஆலோசனைகளை வழங்குவதும்‌ சிபாரிசுகளை முன்வைப்பதுமாகும்‌. 


பகிரங்க சேவை உத்தியோகத்தர்களின்‌ இடமாற்றம்‌ தொடர்பான அதிகாரங்களை அமைச்சரவை நேரடியாக 
மேற்கொண்டது. தேவைப்படின்‌ அமைச்சரவையானது அவ்வதிகாரங்களை நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி 


சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம்‌ ஒப்படைக்கலாம்‌. 


மேற்குறிப்பிடப்பட்டவை பகிரங்க சேவையை கட்டுப்படுத்துவதற்கு 1972 யாப்பில்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த 
ஏற்பாடுகளாகும்‌. அவற்றை பரிசீலனை செய்யும்‌ போது 1972ஆம்‌ ஆண்டு யாப்பின்‌ கீழ்‌ பகிரங்க சேவையுடன்‌ 
தொடர்பான சகல பணிகளும்‌ அதிகாரங்களும்‌ நேரடியாகவே அரசியல்‌ நிறைவேற்றுப்பகுதியிடம்‌ 
ஒப்படைக்கப்பட்டிருந்தன என்பது தெளிவாகத்‌ தென்பட்டது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 80 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(19) ஜனாதிபதியின்‌ நிலை, அதிகாரங்கள்‌, பணிகள்‌ தொடர்பாக 19ஆம்‌ சீர்திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ 


மேற்கொள்ளப்பட்டிருந்த யாப்புசார்‌ ஏற்பாடுகள்‌. 


நோக்கம்‌ : 


1978 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ உருவாக்கப்பட்டூுள்ள ஜனாதிபதிப்‌ பதவியை சர்வாதிகாரத்திலிருந்து 
பாதுகாத்து ஜனநாயகத்திற்கு பொருந்தும்‌ வகையில்‌ ஒழுங்கு படூத்துவதற்கான 19 ஆம்‌ திருத்தச்‌ 
சட்டமானது எந்தளவுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்பது பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. ஜனாதிபதிப்‌ பதவியின்‌ நிலை, அதிகாரங்கள்‌, பணிகள்‌ என்பன தொடர்பாக 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ 
மூலம்‌ ஏற்படுத்தப்பட்டூுள்ள தடை (06 புள்ளிகள்‌) 
li. அத்‌ தடைகளை 18 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தோடூ ஒப்பிடும்‌ போது அதன்‌ சாதகமான பண்புகள்‌ 
(02 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ இடம்பெறும்‌ தடைகள்‌ போதுமானவையா இல்லையா 
என்பது பற்றி பரீட்சார்திகளின்‌ தனிப்பட்ட மதிப்பீடு. 
(02 புள்ளிகள்‌) 


சுதந்திர இலங்கையின்‌ இரண்டாம்‌ குடியரசு யாப்பு 1978ல்‌ நடைமுறைக்கு வந்தது. அந்த யாப்பு 
பிரான்சிய அரசாங்க முறையில்‌ அமைந்த கலப்பு நிறைவேற்று முறையினை தாபித்தது. அது 
அரைகுறை ஜனாதிபதி முறையாகும்‌. இதன்படி அரசியல்‌ நிறைவேற்றுப்பணிக்கு ஜனாதிபதியை 
தலைவராகக்‌ கொண்ட அமைச்சரவை நியமிக்கப்பட்டது. 1978 யாப்பின்‌ மூலம்‌ ஜனாதிபதி 
பதவியைச்சுற்றி செறிவடைந்த அதிகாரங்களின்‌ காரணமாக இந்நாட்டின்‌ அரசியல்‌ முறைமையில்‌ 
யாப்பு சார்‌ சர்வாதிகார முறைக்கான போக்கு காணப்பட்டது. அதன்‌ விளைவாக ஒருபுறம்‌ 
சமூகத்தில்‌ மனித உரிமைகளும்‌ சுதந்திரங்களும்‌ கீழ்‌ நிலை அடைந்ததுடன்‌ ஊழல்களும்‌, 
மோசடிகளும்‌ வளர்ச்சியடைய ஆரம்பித்தன. அதனால்‌ 1978ஆம்‌ ஆண்டிலிருந்தே அந்த யாப்புக்கு 
எதிரான பலத்த விமர்சனங்கள்‌ முன்வைக்கப்பட்டன. அதிலிருந்து ஜனாதிபதி பதவியின்‌ 


அதிகாரங்களை வரையறுக்க வேண்டும்‌ என்ற கலந்துரையாடல்‌ வெளிவரத்தொடங்கின. 


அரசியல்‌ யாப்புக்கான 17ஆம்‌ திருத்தச்சட்டம்‌ 2001 ஒக்டோபரில்‌ சேர்க்கப்பட்டதன்‌ மூலம்‌ ஜனாதிபதி 
பதவியின்‌ சில அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ தடைகளுக்குட்படுத்தப்பட்டு ஏற்பாடுகள்‌ அறிமுகம்‌ 
செய்யப்பட்டன. பிரதானமாக அத்திருத்தத்தின்‌ மூலம்‌ அரசாங்கத்தின்‌ சில உயர்‌ பதவிகளுக்கும்‌ 
சில ஆணைக்குழுக்களுக்கும்‌ ஆட்களை நியமிப்பதில்‌ ஜனாதிபதிக்கிருந்த தற்துணிவு அதிகாரம்‌ 
வரையறைகளுக்கு உட்படுத்தப்பட்டது. எனினும்‌ 2010 செப்டம்பர்‌ மாதத்தில்‌ நிறைவேற்றப்பட்ட 
அரசியல்‌ யாப்புக்கான 18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ மூலம்‌ 17ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ முக்கியமான 
பல விடயங்கள்‌ அகற்றப்பட்டது மட்டுமின்றி அதுவரை காலமும்‌ ஜனாதிபதிப்‌ பதவியின்‌ இரண்டு 
தவணைக்காலம்‌ என்ற வரையறையும்‌ இல்லாதொழிக்கப்பட்டது. அதன்மூலம்‌ ஜனாதிபதிப்‌ 
பதவியானது யாப்பு சார்‌ சர்வாதிகாரம்‌ என்ற போர்வை மேலும்‌ இறுக்கமாகியது. ஜனாதிபதிப்‌ 
பதவியின்‌ சர்வாதிகாரத்‌ தன்மையும்‌ அதன்‌ மூலம்‌ சமூகத்தின்‌ ஜனநாயகமும்‌ இல்லாதொழியும்‌ 
பயமுறுத்தலும்‌ பற்றிய பிரச்சினையை அடிப்படையாகக்‌ கொண்டு 18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 
மீது பலத்த விமர்சனங்கள்‌ முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதி நிறைவேற்று முறை முழுமையாக 
இல்லாதொழிக்கப்படுதல்‌ அல்லது அப்பதவியின்‌ அதிகாரங்களை வரையறுத்தல்‌ பற்றிய 
கலந்துரையாடல்‌ மீண்டும்‌ அரசியல்‌ பரப்பிலே இடம்பெறத்‌ தொடங்கியது. இந்த பின்னணியின்‌ 
அடிப்படையிலேயே பத்தொன்பதாம்‌ திருத்த சட்டத்தின்‌ மூலம்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களும்‌ 
பணிகளும்‌ தடைகளுக்குட்படுத்தப்பட்டன. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_81- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஜனாதிபதியின்‌ நிலை 


19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ மூலம்‌ ஜனாதிபதி வகித்த நிலையில்‌ எவ்வித மாற்றமும்‌ 
செய்யப்படவில்லை. மூல யாப்பின்‌ 30(1) உறுப்புரையின்‌ பிரகாரம்‌ ஜனாதிபதி அரசின்‌ தலைவரும்‌ 
அரசாங்கத்தின்‌ தலைவரும்‌ ஆட்சித்துறையின்‌ தலைவரும்‌ முப்படைகளின்‌ தளபதியுமாவார்‌. 
ஜனாதிபதிப்‌ பதவி தொடர்பாக இருந்த இந்த நிலை 19ஆம்‌ திருத்தச்சட்டத்திலும்‌ மாற்றமுறாது 
தொடர்ந்தும்‌ பின்பற்றப்பட்டூள்ளது. 


மூலயாப்பின்‌ 30(2) உறுப்புரையின்‌ படி ஜனாதிபதி மக்களினால்‌ தெரிவுசெய்யப்படுவார்‌. 
ஜனாதிபதியின்‌ பதவிக்காலம்‌ 6 வருடங்களாகும்‌. 19ஆம்‌ திருத்த சட்டத்தின்‌ மூலம்‌ இவ்வுறுப்புரை 
திருத்தப்பட்டூள்ளதனால்‌ ஜனாதிபதியின்‌ பதவிக்காலம்‌ ஐந்தாக குறைக்கப்பட்டூள்ளது. 


மூல யாப்பின்‌ 31(2) உறுப்புரையின்‌ படி மக்களினால்‌ 2 தவணைகளுக்கு ஜனாதிபதியாக 
தெரிவு செய்யப்படும்‌ எந்த ஆளும்‌ அதன்‌ பின்னர்‌ அப்பதவிக்கு தெரிவுசெய்யப்படுூவதற்கு 
தகுதியற்றவராவார்‌. ஜனாதிபதி பதவியின்‌ மீதிருந்த இந்த இரு தவணைக்காலம்‌ என்ற 
வரையறை 2010 செப்டம்பர்‌ மாதத்தில்‌ நிறைவேற்றப்பட்ட 18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ மூலம்‌ 
இல்லாதொழிக்கப்பட்டதுடன்‌ ஒரு பிரஜை எத்தனை தடவையும்‌ பொது மக்களினால்‌ ஜனாதிபதி 
பதவிக்கு தெரிவு செய்யப்படமுடியும்‌ என்று கூறப்பட்டது. ஆனால்‌ 19ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ 
மூலம்‌ 18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ இந்த ஏற்பாடு இல்லாதொழிக்கப்பட்டு மீண்டும்‌ மூல யாப்பில்‌ 
இருந்த 2 தவணைகள்‌ என்ற வரையறை புகுத்தப்பட்டூள்ளது. 


ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ 


மூல யாப்பின்‌ 33 மற்றும்‌ 34ஆம்‌ உறுப்புரைகளில்‌ ஜனாதிபதியின்‌ அதிகாரங்களும்‌ 
பணிகளும்‌ குறிக்கப்பட்டிருந்தன. 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ மூலம்‌ மூல யாப்பின்‌ 33ஆம்‌ 
உறுப்புரை முழுமையாக இல்லாதொழிக்கப்பட்டு புதிய 33ஆம்‌ உறுப்புரை ஒன்று பிரதியீடு 
செய்யப்பட்டூள்ளது. 


அதன்படி33(1) ஜனாதிபதியின்‌ பணிகளாவன 

அ. அரசியல்‌ யாப்பினை மதித்து போற்றப்படூதலை உறுதிப்படுத்தல்‌ 

ஆ. தேசிய நல்லிணக்கத்தையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ மேம்படுத்துதல்‌ 

இ. அரசியலமைப்பு பேரவையினதும்‌ ௭௦௮) அத்தியாயத்தில்‌ குறிப்பிடப்படும்‌ 
நிறுவனங்களினதும்‌ முறையான செயற்பாட்டை உ நுதிப்படுத்துவதற்கு 
வசதியளித்தல்‌. 

ஈ. தோதல்‌ ஆணைக்குழுவின்‌ ஆலோசனையின்‌ பெயரில்‌ சுதந்திரமானதும்‌ 
நியாயமானதுமான தேர்தல்களையும்‌ மக்கள்‌ துப்பு வாக்கெடுப்பினையும்‌ 


நடத்துவதற்கான உகந்த நிபந்தனைகளை உருவாக்குவதினை உறுதிப்படுத்தல்‌. 
மேற்குறிப்பிட்ட 4 விடயங்களும்‌ மூல யாப்பில்‌ குறிப்பிடப்படவில்லை. 


19 ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 32(3) உறுப்புரையின்‌ படி ஜனாதிபதி தமது பதவிக்குரிய அதிகாரத்தின்‌ 
பிரகாரம்‌ 3 மாதங்களுக்கொரு முறை பாராளுமன்றுக்கு சமூகமளித்தல்‌ வேண்டும்‌. இவ்வேற்பாடு 
18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 33(1) உறுப்புரையிலும்‌ சேர்க்கப்பட்டிருந்தது. இவ்வேற்பாடு மூல 
யாப்பில்‌ இடம்பெறவில்லை. 


19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 33(2) உறுப்புரையின்‌ படி ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ மூலயாப்பின்‌ 33ஆம்‌ சரத்தில்‌ குறிக்கப்பட்டிருந்தன. அதற்கு 
மேலதிகமாக 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 33(2-இ) உறுப்புரையில்‌ சேர்க்கப்பட்ட வழக்கறிஞர்களை 
நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கிருந்த அதிகாரம்‌ அதற்கு முன்னர்‌ யாப்பின்‌ மூலம்‌ அவருக்கு 
குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. 
க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 82 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


மூல யாப்பின்‌ மூலம்‌ பிரதம நீதியரசர்‌ மற்றும்‌ உயர்‌ நீதிமன்றின்‌ ஏனைய நீதியரசர்கள்‌, 
மேன்முறையீட்டு நீதிமன்றின்‌ தலைவர்‌ மற்றும்‌ அதன்‌ ஏனைய உறுப்பினர்கள்‌, நீதிசேவை 
ஆணைக்குழுவின்‌ தலைவர்‌ தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்கள்‌, சட்டமா அதிபர்‌, 
கணக்காய்வாளர்‌ நாயகம்‌, பொலிஸ்மா அதிபர்‌,ஓம்புட்சுமனுகன்‌, பாராளுமன்ற செயலாளர்‌ 
ஆகிய பதவிகளுக்கான ஆட்களை நியமிக்கும்‌ தற்துணிவு அதிகாரம்‌ ஜனாதிபதிக்கு 
இருந்தது. ஆனால்‌ 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 41(இ-1) உறுப்புரையின்‌ மூலம்‌ அவ்வதிகாரம்‌ 
ஜனாதிபதிக்கு இல்லாதொழிக்கப்பட்டிருந்தது. அவ்வுறுப்புரையில்‌ புதிதாக குறிப்பிடப்பட்டிருந்தன்‌ 
படி ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு முன்வைக்கும்‌ ஒரு சிபாரிசினை அப்பேரவை 
அங்கீகரித்தால்‌ ஒழிய அப்பதவிகளில்‌ ஜனாதிபதி எவரையும்‌ நியமித்தலாகாது. இதன்‌ படி 
மேற்குறிப்பிட்ட சகல பதவிகளுக்குமான ஆட்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கிருந்த அதிகாரம்‌ 
வரையறுக்கப்பட்டூள்ளது. 


19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ சுயாதீன ஆணைக்குழுக்களின்‌ தலைவர்களையும்‌ 
ஏனைய உறுப்பினர்களையும்‌ நியமித்தல்‌ தொடர்பாக அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையினால்‌ 
முன்வைக்கப்படும்‌ சிபார்சின்‌ மீதன்றி ௮வர்களை ஜனாதிபதி நியமித்தலாகாது. 


மூலயாப்பின்‌ எட்டாம்‌ அத்தியாயம்‌ 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ மூலம்‌ முழுமையாக 
இல்லாதொழிக்கப்பட்டு ஒரு புதிய அத்தியாயம்‌ பிரதியீடு செய்யப்பட்டுள்ளது. அப்புதிய 
அத்தியாயத்தில்‌ மூல யாப்பில்‌ குறிப்பிடப்படாத ஆனால்‌ புதிதாக சேர்க்கப்பட்ட ஏற்பாடுகள்‌ 


பின்வருமாறு, 
* மூல யாப்பின்‌ ஏற்பாட்டின்‌ படி அமைச்சரவையினை நியமிக்கும்‌ போது அமைச்சர்கள்‌ 
அமைச்சரவையல்லாத அமைச்சர்கள்‌, பிரதியமைச்சர்கள்‌ என்போர்‌ தொடர்பான 


எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. ஆனால்‌ 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 46(1) 
உறுப்புரை அது தொடர்பான வரையறையினை விதித்துள்ளது. அதன்படி 
- 46 (1௮) அமைச்சரவை அமைச்சர்களின்‌ மொத்த எண்ணிக்கை முப்பதை 


விஞ்சுதலாகாது. 


- 46 (1ஆ)அமைச்சரவை உறுப்பினர்களல்லாத அமைச்சர்களினதும்‌ 
பிரதியமைச்சர்களதும்‌ கூட்டு மொத்த எண்ணிக்கை நாற்பதை விஞ்சுதல்‌ 
ஆகாது. 

- எனினும்‌ தேசிய அரசாங்கமொன்றினை தாபிக்கும்‌ பொழுது மேற்குறிப்பிட்ட 
அமைச்சர்களின்‌ எண்ணிக்கையானது பாராளுமன்றினால்‌ தீர்மானிக்கப்படும்‌ 
என்று 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 46(4) உறுப்புரை குறிப்பிடுகிறது. 

- மூல யாப்பின்‌ 47ஆம்‌ உறுப்புரையின்‌ படி அமைச்சர்களையும்‌ 
பிரதியமைச்சர்களையும்‌ பதவிநக்கம்‌ செய்யும்‌ தற்துணிவு அதிகாரம்‌ 
ஜனாதிபதிக்கு உரித்தாக்கப்பட்டிருந்தாலும்‌ 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 
46(3) உறுப்புரை அவ்வதிகாரத்தினை இல்லாதொழித்துள்ளது. இங்கு 
அமைச்சர்களை பதவி நீக்கம்‌ செய்யும்‌ அதிகாரத்தினை ஜனாதிபதி 
பிரதமரின்‌ ஆலோசனையின்‌ பெயரிலேயே மேற்கொள்வார்‌. 


மூல யாப்பின்‌ 47 உறுப்புரையின்‌ படி ஜனாதிபதி தமது தற்துணிவின்‌ பெயரில்‌ பிரதமரை 
பதவி நீக்கம்‌ செய்ய முடியும்‌. 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 46(2) உறுப்புரையின்‌ படி தமது 
கையொப்பத்தை இட்டு ஜனாதி பதிக்கு அனுப்பிவைக்கும்‌ கடிதத்தின்‌ மூலம்‌ தமது பதவியை 
துறந்தால்‌ ஒழிய, பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாதொழிந்தால்‌ ஒழிய அரசியல்‌ யாப்பின்‌ 
ஏற்பாடுகளின்‌ கீழ்‌ அமைச்சரவை தொடர்ந்திருக்கும்‌ காலம்‌ வரை பிரதமர்‌ தமது பதவியினை 
வகித்தல்‌ வேண்டும்‌. இதன்‌ படி ஜனாதிபதி தனது தற்துணிவின்‌ பெயரில்‌ பிரதமரை பதவி 
நீக்கம்‌ செய்யும்‌ அதிகாரம்‌ இல்லாதொழிக்கப்பட்டூள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 83- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


° மேற்குறிப்பிட்ட ஏற்பாடுகளின்‌ படி பிரதமர்‌ மற்றும்‌ அமைச்சரவை தொடர்பாக அது வரை 
காலம்‌ நிலவிய ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்கள்‌ நீக்கப்பட்டு பிரதமரின்‌ அதிகாரங்கள்‌ 


பரவலாக்கப்பட்டூுள்ளன. 


° மூல யாப்பின்‌ 70(1) உறுப்புரையின்‌ படி ஒரு பொது தேர்தல்‌ நடைபெற்று ஒரு வருடகாலம்‌ 
பூரத்தியானதன்‌ பின்னர்‌ பாராளுமன்றினை கலைக்கும்‌ தற்துணிவு அதிகாரத்தை ஜனாதிபதி 
பெற்றிருந்தார்‌. 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 70(1) உறுப்புரையின்‌ பிரகாரம்‌ மூல யாப்பில்‌ 
மேற்குறிப்பிட்ட ஏற்பாடுகள்‌ அகற்றப்பட்டிருப்பதுடன்‌ பாராளுமன்றம்‌ முதலாவதாக கூடிய 
தினத்திலிருந்து 4 வருடங்களும்‌ 6 மாதங்களும்‌ பூர்த்தியானதன்‌ பின்னரே ஜனாதிபதி தமது 
தற்துணிவின்‌ படி பாராளுமன்றினை கலைக்க முடியும்‌. இதன்‌ மூலம்‌ பாராளுமன்றின்‌ தன்னிச்சையான 
தன்மை மேலெழ முடியும்‌. அதேபோன்று ஜனாதிபதிக்கும்‌ பாராளுமன்றுக்குமிடையிலான 


தொடர்ச்சியான மோதல்கள்‌ இடம்பெறுவதற்கு காரணமாகவும்‌ அமையலாம்‌. 


° மூல யாப்பின்‌ 85(2) உறுப்புரையின்‌ படி பாராளுமன்றினால்‌ நிராகரிக்கப்பட்டும்‌ ஒரு சாதாரண 
சட்டத்தினை மக்கள்‌ தீர்ப்பு வாக்கெடுப்புக்கு விட்டு மக்களின்‌ அங்கீகாரத்தினை பெற்று 
நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம்‌ இருந்தது. 19ஆம்‌ திருத்தச்சட்டம்‌ 
அவ்வேற்பாட்டை அகற்றியதன்‌ மூலம்‌ அவ்வதிகாரம்‌ இல்லாதொழிந்துள்ளது. 


° மூல யாப்பின்‌ 92(௮) ஜனாதிபதி வேட்பாளர்‌ ஒருவரின்‌ குறைந்தபட்ச வயதெல்லை 30ஆக 
விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால்‌ 19ஆம்‌ திருத்தச்சட்டம்‌ அவ்வயதெல்லையை 35ஆக 
அதிகரித்துள்ளது. 

° 19ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ 35(1) உறுப்புரையின்‌ பிரகாரம்‌ ஜனாதிபதிக்கு எதிராக அரசியல்‌ 


யாப்பின்‌ 120ஆம்‌ உறுப்புரையின்‌ கீழ்‌ அடிப்படை உரிமை வழக்கொன்நினை தாக்கல்‌ செய்ய 


முடியும்‌. இதன்‌ மூலம்‌ மூல யாப்பில்‌ ஜனாதிபதிக்கெதிராக வழக்கு தொடர முடியாது என்ற 
ஏற்பாட்டில்‌ ஒரு மாற்றம்‌ செய்யப்பட்டூள்ளது. 


6 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


பகுதி C இன்‌ வினாக்களுள்‌ கூடுதலானோரின்‌ தெரிவு 6ஆம்‌ 


விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 


வினாவாகும்‌. அது 72% ஆகும்‌. இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 
20 ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 38% 

புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 32% 

புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 24% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 6% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 
அதற்கு கூடுதலான புள்ளிகளை 06% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 38% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 56% த்தினர்‌ 06-15 இடையிலான 


புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 84- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினாவின்‌ பிரிவுகளுக்கான இலகுதன்மை இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டது. 
இதில்‌ இலகுதன்மை கூடிய பிரிவு (1) 
ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 43% ஆகும்‌. 
இலகுதன்மை குறைந்த பிரிவு (11) இன்‌ 
இலகுதன்மை 36% ஆகும்‌. 


(111) 
6 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 





இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டது. இதில்‌ இலகுதன்மை கூடிய பகுதி (1) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 
43% ஆகும்‌. இலகுதன்மை குறைந்தது (111) வது பிரிவு ஆகும்‌. ௮தன்‌ இலகுதன்மை 36% ஆகும்‌. 

இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டதாயினும்‌ தெரிவுசெய்யப்பட்ட இரண்டு பிரிவுகளுக்கு மாத்திரமே 
விடை எழுதப்படல்‌ வேண்டும்‌. வினாப்பத்திரத்தில்‌ B, C ஆகிய பகுதியில்‌ கூடுதலான பரீட்சார்த்திகள்‌ 
தெரிவு செய்திருந்தது இவ்வினாவை ஆகும்‌. தெரிவுசெய்த பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 72% 
ஆகும்‌. புள்ளிகள்‌ 16 - 20 இடையில்‌ பெற்றவர்களின்‌ எண்ணிக்கை 6% ஆகும்‌. இதில்‌ 1 ஆம்‌ பகுதிக்கு 
மாத்திரமான இலகுதன்மை 40% இற்கும்‌ கூடுதலாகும்‌. 


பகுதி 1 

இவ்வினாவினை முன்வைத்தமைக்கான நோக்கமாக அமைவது 1931 டொனமூர்‌ அரசியல்‌ 
சீரதிருத்தங்களின்‌ சமூக, பொருளாதார மற்றும்‌ அரசியல்‌ விளைவுகளைப்‌ பற்றி மாணவர்களின்‌ அறிவைப்‌ 
பரிசோதிப்பதாகும்‌. இதன்‌ இலகுதன்மை 43% ஆகும்‌. கூடுதலான பரீட்சார்த்திகள்‌ டொனமூர்‌ சீர்சிருத்தத்தின்‌ 
யோசனைகளை விளக்கமாக முன்வைத்திருந்தாலும்‌ ௮வ்‌ யோசனைகளின்‌ மூலம்‌ இலங்கையின்‌ சமூக, 
பொருளாதார, அரசியலில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ தொடர்பாக சரியான விளக்கங்களை முன்வைக்கவில்லை. 
ஒவ்வொரு வருடமும்‌ கேட்கப்படும்‌ வினாவாக இது இருப்பினும்‌ கூடுதலான புள்ளிகளை பெறும்‌ அளவுக்கு 
போதுமான அறிவு இவ்விடயம்‌ தொடர்பாக காணப்படவில்லை என்பது தெளிவு. வகுப்பறையினுள்‌ 
டொனழூர்‌ முன்மொழிவுகள்‌ மற்றும்‌ அதன்‌ மூலம்‌ ஏற்படுத்தப்பட்ட சமூக, பொருளாதார, அரசியல்‌ 
மாற்றங்கள்‌ தொடர்பாக உதாரணங்கள்‌ மூலம்‌ கலந்துரையாடி இது பற்ற மாணவர்களின்‌ அறிவை 
விருத்திசெய்யலாம்‌. 


பகுதி 11 

இவ்வினா முன்வைத்தமைக்கான நோக்கமாக அமைவது சுதந்திர மற்றும்‌ சுயாதீன அரச 
சேவையினை கொண்டூ நடாத்துவதற்கு சோல்பரி ஆணைக்குழு அறிமுகம்‌ செய்த தளத்தினையும்‌ அதன்‌ 
முக்கியத்துவத்துவம்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 

இதன்‌ இலகுதன்மை 40% ஆகும்‌. பகிரங்க சேவையின்‌ சுதந்திரம்‌ காப்பீடுகள்‌, நீதிச்‌ சேவையின்‌ 
சுதந்திரம்‌ காப்பீடுகள்‌ என்ற இரண்டு உபபிரிவுகளையும்‌ பரீட்சார்த்திகள்‌ சமமாக தெரிவு செய்துள்ளனர்‌. 
பகிரங்க சேவை மற்றும்‌ நீதிச்சேவை தொடர்பாக பரீட்சார்த்திகள்‌ விடையினை எழுதியிருப்பினும்‌ சோல்பரி 
யாப்பின்‌ மூலம்‌ வழங்கப்பட்ட காப்பீடுகள்‌ தொடர்பான ஏற்பாடுகள்‌ பற்றி எழுதப்பட்டிருக்கவில்லை. 
அதேபோன்று இக்காப்பீடுகள்‌ அவற்றின்‌ சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு எந்த அளவுக்கு போதுமானதாக 
காணப்பட்டது என்பதனை குறிப்பிட்டிருந்தனர்‌. 

வகுப்பறையினுள்‌ இது பற்றி கற்பிக்கும்போது பகிரங்க சேவை மற்றும்‌ நீதிச்‌ சேவையின்‌ 
சுதந்திரத்தை பாதுகாத்தல்‌ தொடர்பாக யாப்பின்‌ மூலம்‌ கிடைக்கப்பெற்ற காப்பீடுகள்‌ தொடர்பாக 
தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொடூப்பதன்‌ மூலம்‌ இக்குறைபாட்டைத்‌ தீர்க்கலாம்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 85- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி 111 


6 ஆம்‌ வினாவின்‌ குறைவான இலகுதன்மையை கொண்ட பிரிவான இதன்‌ இலகுதன்மை 36% 
ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமாக அமைவது நீதித்துறையினை அரசியல்‌ நிறைவேற்றுத்துறையின்‌ கீழ்‌ 
கொண்டு வருவதற்கு 1972 யாப்பில்‌ மேற்கொள்ளப்பட்டிருந்த ஏற்பாடுகளையும்‌ அவற்றின்‌ விளைவுகளையும்‌ 
பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தல்‌ ஆகும்‌. 


நீதிச்சேவை மற்றும்‌ பகிரங்கச்‌ சேவையை கட்டுப்படுத்துவதற்கு யாப்பில்‌ குறிப்பிடப்பட்டூள்ள 
ஏற்பாடுகள்‌ பற்றிய இரு பிரிவுகளையும்‌ சமமான முறையில்‌ பரீட்சார்த்திகள்‌ தெரிவுசெய்துள்ளனர்‌. 
அவ்விடைகளில்‌ நீதிச்சேவையின்‌ சுதந்திரத்தை பாதுகாப்பது தொடர்பாக யாப்பில்‌ காணப்பட்ட காப்பீடுகள்‌ 
குறிப்பிடப்பட்டிருந்தாலும்‌ அவை மேலோங்கிச்‌ செல்லும்போது நீதித்துறை நிறைவேற்றுத்துறையின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ காணப்பட்டிருந்தது என்பதனை குறிப்பிட்டிருக்கவில்லை. 


பகுதி IV 


இவ்வினாவின்‌ இலகுதன்மை மட்டம்‌ 38% ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமாக அமைவது 1978 
அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ உருவாக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி பதவியை சர்வாதிகாரத்தில்‌ இருந்து பாதுகாத்து 
ஜனநாயகத்துக்கு பொருந்தும்‌ வகையில்‌ ஒழுங்குபடுத்துவதற்கான 19 ஆம்‌ திருத்தச்‌ சட்டமானது எந்த 
அளவுக்கு பயனுள்ளதாக உள்ளது என்பது பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


பரீட்சார்த்திகள்‌ இப்பிரிவுக்கு விடையளிக்கும்போது 1978 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ ஜனாதிபதியின்‌ 
அதிகாரங்கள்‌, பணிகள்‌ பற்றி குறிப்பிட்டு இருந்தாலும்‌ 19 ஆம்‌ சீர்திருத்தத்தில்‌ மேற்கொள்ளப்பட்ட 
மாற்றங்கள்‌ தொடர்பாக கவனத்தை செலுத்தவில்லை. பெரும்பாலான விடைகளில்‌ ஜனாதிபதியின்‌ 
அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ பற்றியே காணப்பட்டது. 


முன்வைக்கப்பட்ட விடைகள்‌ போதுமானதாக காணப்படவில்லை. அதற்கு காரணமாக அமைவது 
19 ஆம்‌ சீர்திருத்த சட்டம்‌ முன்மொழிவு செய்யப்பட்ட சிறிய காலத்துக்குள்ளேயே இத்தலைப்பு 
வினாப்பத்திரத்தில்‌ இடம்பெற்றதால்‌ ஆசிரியர்‌, மாணவர்‌ இருபகுதியினருக்கும்‌ இது பற்றிய போதுமான 
தகவல்கள்‌ கிடைக்கப்பெறாமையே. 


இந்நிலமையை போக்குவதற்கு 19 ஆம்‌ சீர்திருத்தச்‌ சட்ட முன்மொழிவுகளை மட்டுமன்றி 
காலத்துக்கு காலம்‌ இடம்பெறும்‌ வேறு அரசியல்‌ சீர்திருத்தங்கள்‌ தொடர்பாகவும்‌ ஆசிரியர்‌ மாணவர்கள்‌ 
இரு பகுதியினருக்கும்‌ பயிற்சி பட்டறைகளை ஏற்பாடு செய்வதன்‌ மூலம்‌ அறிவினை வகுப்பறைக்குள்‌ 


கொண்டுசெல்லலாம்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 86- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


7 ஆம்‌ வினா 


7. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டினை விபரிக்குக. 
(1) ஆட்சியில்‌ அரசியலமைப்பு பேரவையின்‌ வகிபாகம்‌ 
(11) மனித உரிமை மீறல்கள்‌ தொடர்பாக 1978ஆம்‌ ஆண்டு யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டூள்ள பொறிமுறை. 
(111) பகிரங்க சேவையில்‌ நிலவும்‌ இலஞ்சம்‌ மற்றும்‌ ஊழல்களைத்‌ தடூப்பதற்குத்‌ தற்போதைய அரசாங்கம்‌ 
எடூத்துள்ள முயற்சிகள்‌ 
(Gv) நீதித்துறையின்‌ சுதந்திரத்தை பேணுவதற்கு 1978 யாப்பில்‌ வழங்கப்பட்டுள்ள காப்பீடுகள்‌ 


(1) ஆட்சியில்‌ அரசியலமைப்பு பேரவையின்‌ வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையின்‌ வகிபாகம்‌ பற்றியும்‌ ஆட்சியில்‌ அதன்‌ மூலம்‌ ஏற்படும்‌ 
பங்களிப்பு பற்றிய பரீட்சார்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 

i. அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையின்‌ அமைவுச்‌ சேர்க்கை (02 புள்ளிகள்‌) 
ii. அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையின்‌ வகிபாகம்‌ (06 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையானது அரசாங்க சேவை பொலிஸ்‌ சேவை நீதி சேவை 


என்பவற்றின்‌ சுதந்திரத்தை உறுதிப்படுத்தி பேணுவதற்கு போதுமானதா என்பது பற்றி 
பரீட்சார்த்திகளின்‌ தனிப்பட்ட மதிப்பீடு 
(02 புள்ளிகள்‌) 


1978 அரசியல்‌ யாப்பின்‌ கீழ்‌ ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருந்த நிறைவேற்று மட்டத்திலான நியமனங்கள்‌ 
மற்றும்‌ சுயாதீன ஆணைக்குழுக்களுக்கான நியமங்கள்‌ தொடர்பான அதிகாரங்களை 1978லிருந்து பதவியில்‌ 
அமர்ந்திருந்த சகல ஜனாதிபதிகளும்‌ தன்னிச்சையான முறையில்‌ பயன்படுத்திய விதத்தினை அவ்வரசியல்‌ 
யாப்பு நடைமுறைக்கு வந்த ஆரம்ப தினத்திலிருந்து காணக்கூடியதாக இருந்துள்ளது. இதன்‌ விளைவாக 
ஒருபுறம்‌ அரசாங்க சேவை, பொலிஸ்‌ சேவை, நீதி சேவை ஆகிய முக்கியமான நிறுவன முறைகள்‌ அரசியல்‌ 
மயமாக்கத்திற்கு உட்பட்டதன்‌ காரணமாக அவற்றின்‌ சுயாதீனத்தன்மை அழிவுற்றது. மறுபுறம்‌ அந்நிறுவன 
முறைமையிலிருந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சேவைகள்‌ சரியான முறையில்‌ கிடைக்கப்பெறவில்லை. 
இந்நிலையினை தடுப்பதற்காக 2001 ஒக்டோபர்‌ 3ஆம்‌ திகதி அரசியல்‌ யாப்பின்‌ மீது கொண்டுவரப்பட்ட 17ஆம்‌ 
திருத்தத்தின்‌ கீழ்‌ அரசியல்‌ அமைப்புப்பேரவை முதன்முதலாக தாபிக்கப்பட்டது. ஆனால்‌ 2010 செப்டம்பர்‌ 
8ஆம்‌ திகதி அரசியல்‌ யாப்பின்‌ மீது கொண்டுவரப்பட்ட 18ஆம்‌ திருத்தச்சட்டத்தின்‌ கீழ்‌ அப்பேரவை 
இல்லாதொழிக்கப்பட்டது. மீண்டும்‌ அப்பேரவையானது 2015மே 15ஆம்‌ திகதி நடைமுறைக்கு வந்த 19ஆம்‌ 
திருத்தச்‌ சட்டத்தின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டூள்ளது. 
அரசியல்‌ அமைப்பு பேரவையானது பின்வரும்‌ 10 உறுப்பினர்களை கொண்டூள்ளது. 

அ. பிரதம மந்திரி 

ஆ. சபாநாயகர்‌ 

இ. எதிர்க்கட்சித்‌ தலைவர்‌ 

F. ஜனாதிபதியினால்‌ நியமிக்கப்படும்‌ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்‌ 


உ. பிரதமரும்‌ எதிர்க்கட்சித்தலைவரும்‌ இணைந்து பெயர்‌ குறித்து ஜனாதிபதியினால்‌ நியமிக்கப்படும்‌ 
இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும்‌ 3 சிவில்‌ சமூகத்தின்‌ உறுப்பினர்களும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 8&7- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பிரதமரையும்‌ எதிர்க்கட்சி தலைவரையும்‌ சாராத பாராளுமன்றத்தில்‌ பிரதிநிதித்துவம்‌ பெறும்‌ 
ஏனைய கட்சிகளும்‌ சுயாதீனக்குழுக்களும்‌ கூட்டாக இணைந்து பெயர்‌ குறிக்கப்பட்டதன்‌ பின்னர்‌ 
ஜனாதிபதியினால்‌ நியமிக்கப்படும்‌ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்‌ சபாநாயகரே அரசியமைப்பு 
பேரவையின்‌ தலைவராவார்‌. சபாநாயகர்‌ இல்லாதவிடத்து பிரதமரும்‌ பிரதமரும்‌ இல்லாத விடத்து 
எதிர்க்கட்சித்தலைவரும்‌ தலைமை தாங்குவர்‌. கூட்ட நடப்பெண்‌ 5 உறுப்பினர்கள்‌ ஆவர்‌. 
பேரவையானது ஒரு மாதத்தில்‌ இரு தடைவைகள்‌ கூட வேண்டும்‌. தேவைப்படின்‌ எத்தனை 
தடைவைகளும்‌ கூட முடியும்‌. தலைவரின்‌ கட்டளையின்‌ பெயரில்‌ செயலாளர்‌ கூட்டங்களைக்‌ 
கூட்டுவார்‌. பேரவையின்‌ தீர்மானங்கள்‌ ஏகமானதாக எடுக்கப்பட வேண்டும்‌. அவ்வாறின்றேல்‌ வருகைத்‌ 
தந்துள்ள எண்ணிக்கையினருள்‌ குறைந்த பட்சம்‌ ஐவரின்‌ அனுமதியுடன்‌ தீர்மானங்கள்‌ எடுக்கப்பட 
வேண்டும்‌. தலைமை தாங்குபவருக்கு விசேட வாக்குரிமை வழங்கப்படவில்லை. ஆனால்‌ அவர்‌ 


தீர்மானிக்கும்‌ வாக்கினை பிரயோகிக்க முடியும்‌. 


அரசியலமைப்பு பேரவை இரண்டு பிரதான வகிபாகங்களை கொண்டுள்ளது. 


சில நியமனங்கள்‌ தொடர்பாக ஜனாதிபதிக்கு சிபாரிசுகளை முன்வைத்தல்‌. 


பின்வரும்‌ ஆணைக்குழுக்களின்‌ தலைவர்களும்‌ மற்றும்‌ உறுப்பினர்களையும்‌ நியமிப்பதற்கு 
அரசியலமைப்பு பேரவை ஜனாதிபதிக்கு பெயர்களை சிபாரிசு செய்யும்‌. 

அ. தேர்தல்‌ ஆணைக்குழு 

ஆ. பகிரங்க சேவை ஆணைக்குழு 

இ. தேசிய பொலிஸ்‌ சேவை ஆணைக்குழு 

F. கணக்காய்வுச்‌ சேவை ஆணைக்குழு 

உ. இலங்கை மனித உரிமைகள்‌ ஆணைக்குழு 

ஊ. இலஞ்சம்‌ அல்லது ஊழல்‌ பற்றிய குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்வதற்கான 

ஆணைக்குழு 
எ. நிதி ஆணைக்குழு 
ஏ. எல்லை நிர்ணய ஆணைக்குழு 


ஐ. தேசிய பெறுகை ஆணைக்குழு 


தலைவர்‌ பதவிக்கு மூவரின்‌ பெயர்கள்‌ சிபாரிசு செய்யப்பட வேண்டும்‌. சிபாரிசுகள்‌ 
முன்வைக்கப்பட்டதினத்திலிருந்து 14 நாட்களுக்குள்‌ ஜனாதிபதி அந்நியமனங்களை மேற்கொள்ள 
வேண்டும்‌. அவ்வாறு நியமிக்கத்‌ தவறின்‌ உரியகாலப்பகுதி முடிவுற்றதன்‌ பின்னர்‌ சிபாரிசுகள்‌ சுயமாகவே 
நடைமுறைக்கு வரும்‌. அவ்வாறான நிலையில்‌ தலைவர்‌ பதவிக்கு முன்வைக்கப்பட்டூள்ள மூவரின்‌ 


பெயர்களுக்கு முதலாவதாக உள்ள பெயரையுடையவர்‌ நியமனம்‌ பெறுவார்‌. 


சில நியமனங்கள்‌ தொடர்பாக ஜனாதிபதியினால்‌ சிபாரிசு செய்யப்படும்‌ பெயர்களை அனுமதித்தல்‌. 


19ம்‌ திருத்தச்‌ சட்டத்தின்‌ படி இது தொடர்பாக பின்வரும்‌ பதவிகள்‌ குறிப்பிடப்பட்டூுள்ளன. 
அ. பிரதம நீதியரசரும்‌ உயர்‌ நீதிமன்றின்‌ ஏனைய நீதியரசர்களும்‌ 
ஆ. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின்‌ தலைவரும்‌ ஏனைய நீதியரசர்களும்‌ 


இ. தவிசாளர்‌ தவிர்ந்த நீதித்துறைச்‌ சேவை ஆணைக்குழுவின்‌ உறுப்பினர்கள்‌ ( பிரதம நீதியரசர்‌ 
தவிர்ந்த ஏனைய நியமனங்கள்‌ தெடர்பாக அரசியலமைப்பு பேரவையானது பிரதம நீதியரசரின்‌ 


கருத்துக்களை கேட்டறிய வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ QQ ` 


Download Past Papers at : www.freebooks.Ik 


சட்டமா அதிபர்‌ 


உ. கணக்காய்வாளர்‌ நாயகம்‌ 

ஊ. பொலிஸ்‌ மா அதிபர்‌ 

௭. நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர்‌ (ஒம்புட்சுமன்‌) 
ஏ. பாராளுமன்றச்‌ செயலாளர்‌ நாயகம்‌ 


அரசியலமைப்பு பேரவையின்‌ அனுமதியின்றி மேற்குறித்த எந்தவொரு பதவிக்குமான ஆட்களை நியமிப்பதற்கு 
ஜனாதிபதிக்கு அதிகாரம்‌ இல்லை. 


மேற்குறிப்பிடப்பட்டவை அரசியலமைப்பு பேரவையின்‌ வகிபாகமாகும்‌. இதன்‌ மூலம்‌ ஆட்சியில்‌ சில நிநைவேற்று 


அதிகாரங்களை நடைமுறைபடூத்துதல்‌ தொடர்பாக ஜனாதிபதியினதும்‌ அரசியலமைப்பு பேரவையினதும்‌ 
அதிகார பங்குடைமையின்‌ கீழ்‌ மேற்கொள்ளப்படுகின்றது எனத்‌ தெரிகின்றது. 


(11) மனித உரிமை மீறல்கள்‌ தொடர்பாக 1978ஆம்‌ ஆண்டு யாப்பின்‌ கீழ்‌ தாபிக்கப்பட்டூள்ள பொறிமுறை 


நோக்கம்‌ : 1978 யாப்பு அறிமுகம்‌ செய்துள்ள மனித உரிமைகளை அனுபவிப்பதனை பலப்படுத்துவதற்காக 
யாப்பின்‌ மூலம்‌ உருவாக்கப்பட்டுள்ள பொறிமுறையின்‌ இயல்பினைப்‌ பற்றி பரீட்சார்திகளின்‌ 


அறிவைப்‌ பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. உயர்‌ நீதிமன்றம்‌, மனித உரிமைகள்‌ ஆணைக்குழு ஓம்புட்சுமன்‌ என்பவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ (சுருக்கமாக) (06 புள்ளிகள்‌) 
ii. முடிவரை : மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்துப்‌ பேணுவதந்காக இப்‌ பொறிமுறை எந்தளவுக்கு 


பொருத்தமானது என்ற மதிப்பீடு. 
(04 புள்ளிகள்‌) 


மனித உரிமைகள்‌ மீறல்கள்‌ தொடர்பாக செயற்படுவதற்கு 1978 யாப்பு அறிமுகம்‌ செய்துள்ள பொறிமுறை 


பின்வரும்‌ மூன்று பகுதிகளைக்‌ கொண்டுள்ளது. 
அ. உயர்‌ நீதிமன்றம்‌ 
ஆ. மனித உரிமைகள்‌ ஆணைக்குழு 


இ. நிர்வாகத்திந்கான பாராளுமன்ற ஆணையாளர்‌ (ஒம்புட்சுமன்‌) 


௮. உயர்‌ நீதிமன்றம்‌ 
அரசியல்‌ யாப்பின்‌ 118(௮) உறுப்புரையின்‌ மூலம்‌ அடிப்படை உரிமைகளைப்‌ பாதுகாக்கும்‌ நீதி 
அதிகாரம்‌ உயர்‌ நீதிமன்றுக்கே வழங்கப்பட்டூள்ளது. 126(1) உறுப்புரையில்‌ குறிப்பிடப்பட்டூள்ளவாறு 
யாப்பின்‌ மூன்றாம்‌ அத்தியாயத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள ஓர்‌ அடிப்படை உரிமை அல்லது நான்காம்‌ 
அத்தியாயத்தில்‌ குறிப்பிடப்பட்டு்ள்ள மொழி உரிமை ஏதேனும்‌ நிறைவேற்று அல்லது நிர்வாக 
செயற்பாடுகளினால்‌ மீறப்பட்டிருப்பின்‌ அல்லது மீறப்பட அண்மித்துள்ள ஏதேனும்‌ பிரச்சினையை 
விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கும்‌ தனியானதும்‌ பிரத்தியேகமானதுமான நீதியதிகாரம்‌ உயர்‌ 


நீதிமன்றுக்கே வழங்கப்பட்டூள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 89 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


மேற்குறிப்பிட்ட ஏதேனும்‌ செயற்பாட்டினால்‌ ஓர்‌ அடிப்படை உரிமையோ மொழியுரிமையோ 
மீறப்பட்டிருப்பின்‌ அதனால்‌ பாதிக்கப்பட்டூள்ள நபர்‌ பாதிக்கப்பட்ட தினத்திலிருந்து ஒருமாத காலம்‌ 
முடிவுறுவதற்கு முன்னர்‌ தாம்‌ அல்லது தமது வழக்கறிஞர்‌ ஒருவரினூடாக நியாயம்‌ கோரி உயர்‌ 
நீதிமன்றிடம்‌ முறைப்பாடு செய்யலாம்‌. உயர்‌ நீதிமன்றமானது முதலாவதாக அவ்வேண்டுகோளுக்கு 
அனுமதி வழங்கவேண்டுமா இல்லையா என்பதினை கவனத்தில்‌ எடுக்கும்‌. இந்த முன்விசாரணையை 
இரு நீதியரசர்கள்‌ மேற்கொள்வர்‌. முறைப்பாட்டினைத்‌ தொடர்வதற்கு அனுமதிக்கப்படின்‌ விசாரனை 
ஆரம்பமாவதுடன்‌ இரண்டுமாத காலத்தில்‌ தனது தீர்ப்பினை வெளியிட வேண்டும்‌. எனினும்‌ நடைமுறையில்‌ 
இந்தச்‌ செயன்முறை பின்பற்றப்படுவதில்லை. 


இந்த பொறிமுறையில்‌ காணப்படும்‌ சில குறைபாடுகளை விமர்சகர்கள்‌ சுட்டிக்காட்டுகின்றனர்‌. 


முதலாவது, உயர்‌ நீதிமன்றினை நாடிச்‌ செல்வதற்கான காலக்கெடு போதுமானதல்ல 
எனச்சுட்டிக்காட்டப்படுகின்றது. இரண்டாவதாக, அது தொடர்பாக பாரிய பணத்தொகையை செலவளிக்க 
வேண்டியுள்ளது. மூன்றாவதாக, அடிப்படை உரிமைகள்‌ தொடர்பாக பொது மக்களுக்கு போதிய 
அறிவு காணப்படூவதில்லையாகையால்‌ இந்த வாய்ப்பினை பொதுமக்கள்‌ சரியான முறையில்‌ 


பயன்படுத்திக்கொள்ள ஈடுபாடு காட்டுவதில்லை என்றும்‌ சுட்டிக்காட்டுகின்றனர்‌. 


மனித உரிமைகள்‌ ஆணைக்குழு 

1996ஆம்‌ ஆண்டின்‌ 21ஆம்‌ இலக்க மனித உரிமைகள்‌ ஆணைக்குழுச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ 
இவ்வாணைக்குழு தாபிக்கப்பட்டூள்ளது. இது ஐந்து உறுப்பினர்களைக்‌ கொண்டிருப்பதோடு அவர்கள்‌ 
அரசியல்‌ அமைப்புப்‌ பேரவையின்‌ சிபாரிசின்‌ பேரில்‌ ஜனாதிபதியால்‌ நியமிக்கப்படுகின்றனர்‌. இச்சட்டத்தின்‌ 
10ஆம்‌, 11ஆம்‌ உறுப்புரைகளில்‌ ஆணைக்குழுவின்‌ அதிகாரங்களும்‌ பணிகளும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
அவற்றுள்‌ ஒன்று ஓர்‌ அடிப்படை உரிமையொன்று மீறப்பட்டுள்ளமை அல்லது மீறப்படுவதற்கு 
அண்மித்துள்ளமை தொடர்பான முறைப்பாட்டினை விசாரனை செய்தல்‌ மற்றும்‌ சட்டத்தின்‌ ஏற்பாடுகளுக்கு 
அமையவாக இணக்கப்பாட்டிற்கு வருவதன்‌ மூலம்‌ அவற்றினைத்‌ தீர்த்து வைத்தல்‌ ஆகும்‌. சட்டத்தின்‌ 
14ஆம்‌ உறுப்புரையின்‌ படி பாதிக்கப்பட்ட ஒரு நபர்‌ அல்லது நபர்களின்‌ குழு சார்பாக செயற்படுகின்ற 
ஒரு பிரதிநிதியினால்‌ ஆணைக்குழுவிடம்‌ முன்வைக்கப்படும்‌ ஒரு முறைப்பாட்டின்‌ பெயரில்‌, 


ப நிறைவேற்று அல்லது நிர்வாக செயற்பாட்டின்‌ மூலம்‌ அல்லது 


e 1979ஆம்‌ ஆண்டு 48ஆம்‌ இலக்க பயங்கரவாத தடை (தற்காலிக ஏற்பாடுகள்‌) சட்டத்தின்‌ 
கீழ்‌ ஒரு நபரினால்‌ ஏற்படுத்தப்பட்டூள்ள பிழையின்‌ விளைவாக அதிருப்திக்கு உட்பட்ட 
அந்நபரின்‌ அல்லது நபர்களின்‌ குழுக்களின்‌ உரிமைகள்‌ மீறப்பட்டுள்ளமை தொடர்பான 


முறைப்பாடு ஆணைக்குழுவினால்‌ விசாரிக்கப்பட வேண்டும்‌. 


விசாரணையின்‌ போது அடிப்படை உரிமைகள்‌ மீறப்பட்டுள்மை அல்லது மீறப்படவுள்ளமை 
வெளிப்படவில்லையாயின்‌ அது தொடர்பான அறிக்கையினை 30 நாட்களுக்குள்‌ முறைப்பாட்டாளர்களுக்குத்‌ 
தெரிவிக்க வேண்டும்‌. 


விசாரணையின்‌ போது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளமை அல்லது மீறப்படவுள்ளமை 
நிகழ்ந்திருப்பின்‌ அதனை தீர்த்து வைப்பதற்கு அல்லது ஒற்றுமைப்‌ படுத்துவதற்கு அதிகாரம்‌ இருப்பதோடு 
அது தொடர்பான தீர்ப்பாளச்களை ஆணைக்குழு நியமிக்க முடியும்‌. இணக்கப்படுத்துவதன்‌ அல்லது 
ஒற்றுமைப்‌ படுத்துவதன்‌ மூலம்‌ சம்மந்தப்பட்ட பிரச்சினையை தீர்க்க முடியுமாயின்‌ அது தொடர்பான 
கட்டளைகளைப்‌ பிறப்பிப்பதற்கு ஆணைக்குழுவிற்கு அதிகாரம்‌ உண்டு. சமாதானப்படுத்த முடியாத 


போது ஆணைக்குழு பின்வரும்‌ நடவடிக்கைகளை எடுக்க முடியும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 00 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


° அடிப்படை உரிமையை மீறிய நபருக்கு எதிராக வழக்குத்‌ தொடருமாறு அல்லது பிறிதொரு 
நீதித்துறை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகார நிறுவனத்திற்கு 
சிபாரிசு செய்தல்‌. 

° மனித உரிமைகள்‌ தொடர்பாகச்‌ செயற்படுவதற்கான நீதி அதிகாரம்‌ பெற்ற நீதிமன்றுக்கு 
நேரடியாக சம்பந்தப்பட்ட விடயத்தை ஆற்றுப்படுத்துதல்‌. 

ப மீறலை அல்லது அம்மீறல்‌ தொடர்ந்தும்‌ இடம்பெறுவதைத்‌ தடுப்பதற்கான நடவடிக்கைகளை 
எடூக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சிபாரிசு செய்தல்‌. 


° அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளமை அல்லது மீறப்படவுள்ளமை மீது பாதிப்பு செலுத்திய 
செயற்பாடூ மீண்டும்‌ நிகழ்வதனை கவனத்தில்‌ கொள்ளுமாறு அல்லது திருத்தியமைக்குமாறு 
சிபாரிசு செய்தல்‌. 

ë அடிப்படை உரிமை மீறப்படுதல்‌ அல்லது மீறப்படவுள்ளமை மீது பாதிப்புச்‌ செலுத்தும்‌ 
தாமானத்தை மீளக்‌ கவனத்தில்‌ எடுக்குமாறு அல்லது தவறினைத்‌ திருத்துமாறு சிபாரிசு 
செய்தல்‌. 

° அடிப்படை உரிமை மீறப்படுதல்‌ அல்லது மீறப்படவுள்ளமை மீது பாதிப்புச்‌ செலுத்தும்‌ 
காரணிகளான தீர்மானம்‌, சிபாரிசு, செயற்பாடுகள்‌என்பவற்றை மாற்றியமைக்குமாறு சிபாரிசு 
செய்தல்‌. 

° அடிப்படை உரிமை மீறப்பட்டமை அல்லது மீறப்படவுள்ளமை மீது பாதிப்புச்‌ செலுத்திய 
தாமானம்‌, சிபாரிசு. செயற்பாடு என்பவற்றுக்கான காரணங்களைச்‌  சுட்டிக்காட்டுமாறு 
விதித்தல்‌. 


மேற்கூறியவாறான சிபாரிசுகளை முன்வைத்தால்‌ அந்த சிபாரிசுகளின்‌ ஒரு பிரதி பாதிக்கப்பட்ட 
நபருக்கும்‌ சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின்‌ தலைவருக்கும்‌ நிறுவனத்திற்குப்‌ பொறுப்பான அமைச்சருக்கும்‌ 
அனுப்பப்பட வேண்டும்‌. சிபாரிசுகள்‌ முன்வைக்கப்பட்டதன்‌ பின்னர்‌ அந்த சிபாரிசுகளை நிறைவேற்றுவதற்கு 
சம்மந்தப்பட்ட அதிகாரி அல்லது நிறுவனம்‌ மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை உரிய காலத்தில்‌ 
ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க வேண்டுமென விதிக்கும்‌ அதிகாரம்‌ ஆணைக்குழுவிற்கு உண்டு. 
ஆணைக்குழுவின்‌ கட்டளைகளைக்‌ கவனத்தில்‌ எடுக்காது விடப்பட்டுள்ளது என்றும்‌ எடுக்கப்பட்ட 
நடவடிக்கைகள்‌ போதுமானவையல்ல என்றும்‌ ஆணைக்குழு உணரின்‌ ஆணைக்குழுவானது அது 
தொடர்பான ஓர்‌ அறிக்கையை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்க வேண்டியதுடன்‌ ஜனாதிபதி அவ்வறிக்கையை 


பாராளுமன்றுக்குச்‌ சமர்ப்பிக்க வேண்டும்‌. 


மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்தல்‌ தொடர்பாக மனித உரிமைகள்‌ ஆணைக்குழுவின்‌ 


செயற்பாட்டினைப்‌ பார்க்கும்‌ பொழுது பின்வரும்‌ பண்புகளை அறிந்துகொள்ள முடிகின்றது. 


° பாதிக்கப்பட்டவரே ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்ய வேண்டும்‌ என்ற அவசியம்‌ 
இல்லை. அது தொடர்பாக அவர்‌ சார்பாக பிறிதொரு நபரும்‌ முறைப்பாட்டினை முன்வைக்க 
முடியும்‌. 

பூ மேற்குறிப்பிட்ட 1979 பயங்கரவாத தடைச்சட்டத்தோடு தொடர்பான அடிப்படை உரிமை 
மீறல்கள்‌ பற்றி அரச சார்பற்ற தனியாருக்கு எதிராகக்‌ கூட விசாரணை செய்யும்‌ அதிகாரமும்‌ 
ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டூள்ளது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 0] - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர்‌ (ஒம்புட்சுமன்‌) 

இப்பதவி 1978 இரண்டாம்‌ குடியரசு யாப்பின்‌ மூலம்‌ அறிமுகம்‌ செய்ய்பபட்டது. யாப்பின்‌ 156(1) 
உறுப்புரையில்‌ கூறப்படுவதன்‌ படி “நிர்வாக விடயங்கள்‌ பற்றிய பாராளுமன்ற ஆணையாளர்‌ பதவியை 
உருவாக்குவதற்கு பாராளுமன்றமானது சட்டத்தினால்‌ ஏற்பாடுகளை செய்ய வேண்டும்‌. அரச 
அதிகாரிகள்‌, அரசக்‌ கூட்டூத்தாபனங்கள்‌, உள்ளுராட்சி நிறுவனங்கள்‌, வேறும்‌ நிறுவனங்கள்‌ என்பவற்றின்‌ 
அதிகாரிகளினால்‌ இழைக்கப்படும்‌ அடிப்படை உரிமை மீறல்களையும்‌ வேறும்‌ அநீதிகளையும்‌ பற்றி 
முன்வைக்கப்படும்‌ முறைப்பாடுகளையும்‌ குற்றச்சாட்டூுக்களையும்‌ அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளின்‌ 
பிரகாரம்‌ பரிசீலனை செய்து அறிக்கைப்படுத்தும்‌ வகிபங்கு நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற 
ஆணையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டூள்ளது”. இதன்‌ படி பாராளுமன்றின்‌ 1981ன்‌ நிர்வாகத்திற்கான 
பாராளுமன்ற ஆணையாளர்‌ சட்டம்‌ நிறைவேற்றப்பட்டது. 1994ஆம்‌ ஆண்டின்‌ 26ஆம்‌ இலக்கச்‌ சட்டத்தின்‌ 


மூலம்‌ முன்னைய சட்டம்‌ திருத்தப்பட்டது. 


ஓம்புட்சுமன்‌ ஜனாதிபதியால்‌ நியமிக்கப்படுவார்‌. அப்பதவிற்காக ஜனாதிபதி முன்வைக்கும்‌ 
சிபாரிசினை அரசியல்‌ அமைப்புப்பேரவை அங்கீகரித்தன்‌ பின்னரே அந்நியமனம்‌ 
செல்லுபடியாகும்‌. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பாக ஓம்புட்சுமனுக்கு 


வழங்கப்பட்டுள்ள இரு விசேட அதிகாரங்கள்‌ காணப்படுகின்றன. 


A அடிப்படை உரிமை மீறல்கள்‌ அல்லாத வேறும்‌ ஓர்‌ அநீதி அரசாங்கத்தினாலோ 
அல்லது அரசாங்கத்தின்‌ நிறுவனம்‌ ஒன்நினாலோ மேற்கொள்ளப்படும்‌ போது அதில்‌ 
தலையிடுவதற்கான அதிகாரம்‌ 


B ஏதேனும்‌ ஒரு தாமானம்‌, சிபாரிசு அல்லது செயற்பாடு என்பன பற்றி எழுத்தாணையினால்‌ 
அல்லது வேறு வகையில்‌ கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டுமென ஏதேனும்‌ சட்டத்தில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌ பொழுது அதனை கருத்திற்கொள்ளாது செயற்படூவதற்குள்ள 
அதிகாரம்‌. 


° அடிப்படை உரிமை மீறல்‌ அல்லது வேறும்‌ ஓர்‌ அநீதி நிகழ்ந்துள்ளமை பற்றிய 
முறைப்பாட்டினை இரு வழி முறைகளின்‌ மூலம்‌ ஓம்புட்சுமனிடம்‌ முன்வைக்கலாம்‌. 
A ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின்‌ ஊடாக பொதுமக்கள்‌ மனு குழுவிடம்‌ முன்வைக்கப்படும்‌ 


ஒரு மனு பின்னர்‌ அக்குழுவின்‌ மூலம்‌ ஒம்புட்ஸ்மனிடம்‌ முன்வைக்கப்பட முடியும்‌. 


B பாதிக்கப்பட்ட நபர்‌ அல்லது நபர்கள்‌ நேரடியாக ஓம்புட்சுமனிடம்‌ முறைப்பாட்டினை 
முன்வைக்க முடியும்‌. 

° இவ்வாறு முன்வைக்கப்படும்‌ ஒரு முறைப்பாட்டின்‌ மூலம்‌ அல்லது குற்றச்சாட்டின்‌ மூலம்‌ 
அரசாங்கமோ அரசோடு இணைந்த ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு நிறுவனத்தின்‌ 
அதிகாரியோ அடிப்படை உரிமையினை மீறியுள்ளமை அல்லது வேறும்‌ அசாதாரண நிலை 
ஏற்பட்டுள்ளமை என ஓம்புட்சுமன்‌ அறியும்‌ போது அவர்‌ அது தொடர்பான விசாரணைகளை 
மேற்கொண்டு அறிக்கைப்படுத்த வேண்டும்‌. விசாரணையை மேற்கொள்வதற்கு முன்னர்‌ அது 
பற்றி சம்மந்தப்பட்ட நிறுவனத்தின்‌ தலைவருக்கு அறிவிக்க வேண்டும்‌. அவ்வறிக்கையை 
எழுத்தின்‌ மூலமோ வாய்மொழியின்‌ மூலமோ அந்நிகழ்வினைப்பற்றிய விடயங்களை 
முன்வைக்க வேண்டும்‌. தேவைப்படின்‌ வாய்மொழி மற்றும்‌ எழுத்து மூலமான சாட்சிகளை 


பெற்றுக்கொள்ளவும்‌ முடியும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 92 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஓம்புட்சுமன்‌ தனது விசாரனையின்‌ போது பின்வரும்‌ விடயங்களைக்‌ கவனத்தில்‌ எடூக்க 

வேண்டும்‌. 

A ஏதேனும்‌ அடிப்படை உரிமையொன்று மீறப்பட்டுள்ளதா அல்லது மீறப்படுவதை 
அண்மித்துள்ளதா 

B விசாரணைக்கு உட்படும்‌ தீர்மானம்‌, சிபாரிசு, செயற்பாடு 

௦ என்பவை சட்ட்ததிற்கு முரணானவையா? 

௦ நிகழ்வானது சட்டம்‌ பற்றிய தவறினால்‌ முழுமையாக அல்லது அரைகுறையாக 
ஏற்பட்டுள்ளதா? 

௦ அசாதாரண,அநீதியான, முறையற்ற வேறுபாடு என்பவை ஏற்பட்டுள்ளதா? அல்லது 
வேறு வகையில்‌ தவறானதாக உள்ளதா? 


௦ அசாதாரண,அநீதியான, முறையற்ற வேறுபாடுகளை ஏற்படுத்தும்‌ நடைமுறையோடு 
தொடர்புடையதா? 
௦ ஒரு விருப்பினை நடைமுறைப்படுத்தும்‌ போது 
A முறைகேடான செயற்பாடு அல்லது தொடர்பற்ற காரணம்‌ படி அல்லது தொடர்பற்ற 
விடயங்கள்‌ என்பவற்றைக்‌ கருத்தில்‌ கொண்டோ அல்லது முக்கியமான 
விடயங்களை கருத்திற்கொள்ளாது மேற்கொள்ளப்பட்டூள்ளதா 
B காரணங்கள்‌ காட்டப்பட வேண்டியிருந்த போது அவ்வாறு காட்டப்படாதிருந்ததா? 
௦ நியாயமற்ற முறையிலான தாமதம்‌, உதாசினம்‌ அல்லது கவனிக்காமை என்பவற்றினால்‌ 


ஏற்பட்டுள்ளதா? 


என்ற விடயங்களை ஓம்புட்சுமன்‌ கவனத்தில்‌ எடுக்க வேண்டும்‌. 


மேற்குறிப்பிட்டவற்றை நிச்சயப்படுத்திக்கொண்டதன்‌ பின்னர்‌ ௮அவற்றக்கான காரணங்களுடன்‌ 
சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின்‌ தலைவருக்கு அல்லது நிறுவனத்திற்குப்‌ பொறுப்பான 
அமைச்சருக்கும்‌ மற்றும்‌ பொதுமக்கள்‌ மனுக்கள்‌ குழுவிற்கும்‌ அறிக்கைப்படுத்த வேண்டும்‌. 
ஓர்‌ அடிப்படை உரிமை மீறப்பட்டிருப்பின்‌ அல்லது வேறு அநீதியான நிலை ஏற்பட்டிருப்பின்‌ 
அல்லது அவ்வாறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பின்‌ அது தொடர்பான நடவடிக்கைகளைச்‌ 
சிபாரிசு செய்யும்‌ அதிகாரம்‌ ஒஓம்புட்சுமனுக்கு உண்டு. 


சிபாரிசுகள்‌ நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதா என்பது பற்றிய அறிக்கைகளை ஜனாதிபதிக்கும்‌ 
பாராளுமன்றத்திற்கும்‌ முன்வைக்க வேண்டும்‌. 


ஓம்புட்சுமன்‌ தமது விசாரணைகளைப்‌ பிரபல்யம்‌ அற்ற வகையிலேயே மேற்கொள்வார்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 03 _ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(111) பகிரங்க சேவையில்‌ நிலவும்‌ இலஞ்சம்‌ ஊழல்களைத்‌ தடுப்பதற்கு தற்போதைய அரசாங்கம்‌ எடுத்துள்ள 
முயற்சிகள்‌. 


நோக்கம்‌ : பகிரங்க சேவையில்‌ பரவியுள்ள இலஞ்சம்‌, ஊழல்கள்‌, து பிரயோகங்கள்‌ என்பவை இலங்கை 
சமூகத்தில்‌ ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தினைப்‌ பற்றியும்‌ தற்போது அவற்றை இல்லாதொழிப்பதற்கு 
மேற்கொள்ளப்பட்டூள்ள நடவடிக்கைகளைப்‌ பற்றியும்‌ பரீட்சார்திகளின்‌ அறிவைப்‌ 


பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. லஞ்சம்‌, ஊழல்கள்‌, துஷ்பிரயோகங்கள்‌ என்பவற்றை இல்லாதொழிப்பதற்கு தற்போது எடூக்கப்பட்டுள்ள 


நடவடிக்கைகள்‌ (06 புள்ளிகள்‌) 


li. அவற்றின்‌ வெற்றி, தோல்வி பற்றிய ஒப்பீட்டு ரீதியான மதிப்பீடு (04 புள்ளிகள்‌) 


மூன்றாம்‌ உலக நாடுகளின்‌ பொருளாதார அபிவிருத்தி வீழ்ச்சியுறுவதில்‌ பாதிப்புச்‌ செலுத்தும்‌ஒரு பிரதான 
காரணிஎன்ற வகையில்‌ அரசாங்கத்துறையில்‌ இடம்பெறும்‌ இலஞ்சம்‌, ஊழல்‌ வீண்விரயம்‌ என்பவையாகும்‌ 
என்று உலக வங்கியானது சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய அரசாங்கம்‌ பதவிக்கு வருவதற்கு முனனர்‌ 
நடைபெற்ற ஜனாதிபதித்‌ தோதலிலும்‌ பாராளுமன்றத்‌ தேர்தலிலும்‌ மக்களுக்கு வழங்கிய தேர்தல்‌ வாக்குறுதியில்‌ 
தான்‌ அதிகாரத்திற்கு வந்ததன்‌ பின்னர்‌ அரசாங்கத்துறையில்‌ இடம்பெறும்‌ இலஞ்சத்தையும்‌ ஊழல்களையும்‌ 
இல்லாதொழிப்பதற்குக்‌ கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டது. அதன்‌ பிரகாரம்‌ 


பின்வரும்‌ நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்பட்டூள்ளன. 


இலஞ்சம்‌ அல்லது ஊழல்‌ பற்றிய சார்த்துரைகளைப்‌ புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு 


கடமையான நிதி மோசடிகளை விசாரணை செய்யும்‌ விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு 


° ë 5 


நிதிக்‌ குற்ற புலனாய்வு (பொலிஸ்‌ பிரிவு) 
FF. தேசிய பெறுகை ஆணைக்குழு 


Ë 


கணக்காய்வுச்‌ சேவை ஆணைக்குழு 


ஊ. பாராளுமன்ற பொதுத்‌ தொழில்கள்‌ தெரிவுக்குழுவின்‌(ஊழிந) தலைமைப்பதவியினை எதிர்க்கட்சி 
பிரதிநிதியொருவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை. 


௭. பாராளுமன்ற அரச கணக்குச்சேவை தெரிவுக்குழுவின்‌ தலைமைப்பதவியை எதிர்க்கட்சி 
பிரதிநிதியொருவருக்கு வழங்கியமை 


ஏ. தகவல்‌ அறியும்‌ சட்டத்தினை நிறைவேற்றியமை 


ஐ. கணக்காய்வு சட்டத்தை பாராளுமன்றில்‌ சமர்ப்பிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளமை. 


போன்ற நடவடிக்கைகளைத்‌ தற்போதைய அரசாங்கம்‌ மேற்கொண்டுள்ளது. 


° பரீட்சாத்திகளிடமிருந்து இவை தொடர்பாக விமர்சன ரீதியான ஒரு விடை 


எதிர்ப்பார்க்கப்படுகின்றது. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 04 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(iv) நீதித்துறையின்‌ சுதந்திரத்தை பேணுவதற்கு 1978 யாப்பில்‌ வழங்கப்பட்டுள்ள காப்பீடுகள்‌. 


நோக்கம்‌ : ஓர்‌ ஜனநாயக அரசாங்க முறையில்‌ நீதித்துறையின்‌ சுதந்திரத்தையும்‌ அதனை பாதுகாத்துப்‌ 
பேணுவதற்க 1978 யாப்பின்‌ கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள்‌ பற்றிய பரீட்சார்திகளின்‌ 
அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. பயன்படுத்தப்பட்டூள்ள யாப்பு ரீதியான ஏற்பாடூகள்‌ (08 புள்ளிகள்‌) 


li. அவை போதுமானவையா இல்லையா என்பது பற்றி பரிசீலனை (02 புள்ளிகள்‌) 


நீதித்துறையானது நிறைவேற்றுத்துறையினதும்‌ சட்டத்துறையினதும்‌ பதிப்புக்களின்றியும்‌ தலையீடுகளின்றியும்‌ 
சுயாதினமாகவும்‌ சுதந்திரமானதாகவும்‌ பக்கச்சார்பின்றியும்‌ நீதியை, நீதித்தர்ப்புகளை வழங்குவதற்கு வாய்ப்பு 
இருத்தலே நீதித்துறையின்‌ சுதந்திரம்‌ என அழைக்கப்படுகின்றது, இது தொடர்பாக, 

° நீதிபதிகளை நியமிக்கும்‌ முறை 

s சேவை பாதுகாப்பு 


பூ பதவி நீக்கம்‌ செய்யும்‌ முறை 


ஆகிய 3 விடயங்களும்‌ முக்கியம்‌ பெறுகின்றன. இம்மூன்று விடயங்களையும்‌ பாதுகாப்பதற்கு 1978 யாப்பு 
மேற்கொண்டுள்ள ஏற்பாடுகள்‌ யாவை என்பதினை கவனத்தில்‌ எடுத்தல்‌ வேண்டும்‌. இலங்கையின்‌ 
நீதித்துறையானது மேநிலை, கீழ்நிலை என்ற இருப்பகுதிகளைக்‌ கொண்டு ஒழுங்கமைக்கப்பட்டூள்ளது. உயர்‌ 
நீதிமன்றமும்‌ மேன்முறையீட்டு நீதிமன்றமும்‌ மேன்நிலை நீதிமன்றங்களாகும்‌. மேல்‌ நீதிமன்றங்கள்‌, மாவட்ட 
நீதிமன்றங்கள்‌, நீதவான்‌ நீதிமன்றங்கள்‌ ஏனைய நீதிமன்றங்கள்‌ ஆகியன கீழ்‌ நிலை நதிமன்றங்களாகும்‌. 
இவ்விரு நீதிமன்ற வகைகளினதும்‌ சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கு 1978யாப்பு பின்வரும்‌ ஏற்பாடுகளை 


உள்ளடக்கியுள்ளது. 


௮. மேன்நிலை நீதிமன்றங்களின்‌ சதந்திரத்திற்கான எற்பாடூகள்‌. 
ப்‌ உயர்‌ நீதிமன்றமும்‌ மேல்முறையீட்டு நீதிமன்றமும்‌ நாட்டின்‌ அடிப்படை சட்டமான அரசியல்‌ 
யாப்பினால்‌ தாபிக்கப்பட்டுள்ளன. அரசியல்‌ யாப்பின்‌ 119(1) உறுப்புரையின்‌ படி உயர்‌ நீதிமன்றம்‌ 
பிரதம நீதியரசரையும்‌ வேறும்‌ 6 முதல்‌ 10 வரையிலான நீதியரசர்களையும்‌ கொண்டுள்ளது. 
இதன்படி உயர்‌ நீதிமன்றமானது குறைந்தபட்சம்‌ 7 நீதியரசர்களையும்‌ அதிகபட்சம்‌ 11 
நீதியரசர்களையும்‌ கொண்டுள்ளது. யாப்பின்‌ 137ஆம்‌ உறுப்புரையின்‌ படி மேன்முறையீட்டு 
நீதிமன்றமானது அதன்‌ தலைவரையும்‌ 6-11 வரையிலான ஏனைய நீதியரசர்களையும்‌ 
கொண்டுள்ளது. இதன்‌ படி மேன்முறையீட்டு நீதிமன்றம்‌ குறைந்தபட்சம்‌ 7 அதிகபட்சம்‌ 12 


நீதியரசர்களைக்‌ கொண்டுள்ளது. 


° அரசியல்‌ யாப்பின்‌ 107ஆம்‌ உறுப்புரையின்‌ படி பிரதம நீதியரசரும்‌ மேன்முறையீட்டு நீதிமன்றின்‌ 
தலைவரும்‌ உயர்‌ நீதிமன்றினதும்‌ மேல்‌ முறையீட்டு நீதிமன்றினதும்‌ ஏனைய சகல நீதியரசர்களும்‌ 
அரசியல்‌ அமைப்பு பேரவையின்‌ அங்கீகாரத்துடன்‌ ஜனாதிபதியால்‌ நியமிக்கப்படுவர்‌. யாப்பின்‌ 
41இ(4) உறுப்புரையின்‌ படி உயர்‌ நீதிமன்றின்‌ நீதியரசர்களையும்‌ மேன்முறையீட்டு நீதிமன்றின்‌ 
தலைவரையும்‌ ஏனைய நீதியரசர்களையும்‌ நியமிக்கும்‌ பொழுது அரசியலமைப்புப்‌ பேரவையானது 
பிரதம நீதியரசரின்‌ அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. நீதியரசர்கள்‌ ஜனாதிபதியின்‌ 
முன்னிலையில்‌ சத்தியப்பிரமானம்‌ செய்து பதவியேற்க வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 05 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


° அரசியல்‌ யாப்பின்‌ 107(2) உறுப்புரையின்‌ படி உயர்‌ நீதிமன்றினதும்‌ மேன்முறையீட்டு 
நீதிமன்றினதும்‌ சகல நீதியரசர்களும்‌ நன்னடத்தை உடையவர்களாக இருக்கும்‌ வரை 
பதவிவகிப்பர்‌. துர்நடத்தை, தகவீனம்‌ தொடர்பான விடயங்களின்‌ அடிப்படையிலேயே அவர்களை 
பதவி நீக்கம்‌ செய்யப்படமுடியும்‌. அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள்‌ பாராளுமன்றினால்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ விசாரணையின்‌ பின்னர்‌ பாராளுமன்றின்‌ சமூகமளிக்காத உறுப்பினர்கள்‌ 
உள்ளிட்ட மொத்த உறுப்பினர்களுள்‌ ௮ரைவாசியினரின்‌ சம்மதத்தோடு நிறைவேற்றப்படும்‌ 
ஒரு பிரேரணையின்‌ மூலமே அவர்களை பதவி நீக்கம்‌ செய்ய முடியும்‌. பாராளுமன்றில்‌ 
சமர்ப்பிக்கப்படும்‌ அப்பிரேரணையானது குற்றச்சாட்டுக்கள்‌ தொடர்பான பூரண விடயங்கள்‌ 
உள்ளடக்கப்பட்டிருப்பின்‌ அத்துடன்‌ அப்பிரேரணைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுள்‌ 1.3 
பகுதியினர்‌ கையொப்பமிடப்பட்டிருப்பின்‌ மட்டுமே சபாநாயகர்‌ ஏற்றுக்கொள்வார்‌. இவ்வாறு பதவி 
நீக்கம்‌ செய்யப்படாதவரை 107(5) உறுப்புரையின்‌ படி உயர்‌ நீதிமன்றின்‌ நீதியரசர்கள்‌ 65வயது 
வரையும்‌ மேன்முறையீட்டு நீதிமன்றின்‌ நீதியரசர்கள்‌ 63 வயது வரையும்‌ பதவி வகிப்பர்‌. 


° அரசியல்‌ யாப்பின்‌ 108(1) உறுப்புரையின்‌ படி உயர்‌ நீதிமன்றினதும்‌ மேன்முறையீட்டு 
நீதிமன்றினதும்‌ சம்பளம்‌ பாராளுமன்றினால்‌ தீர்மானிக்கப்பட்டு திரட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட 


வேண்டூம்‌. சம்பளமோ இளைப்பாற்றுச்‌ சம்பளமோ குறைக்கப்படக்கூடாது. 


° அரசியல்‌ யாப்பினால்‌ அல்லது வேறு ஏதேனும்‌ எழுத்திலான சட்டத்தினால்‌ அல்லது ஜனாதிபதியின்‌ 
எழுத்து மூலமான விருப்பத்தினால்‌ வழங்கப்பட்ட அனுமதியின்றி சம்பளம்‌ பெறுகின்ற வேறும்‌ 
பதவிகளை வகிக்கவோ அல்லது இலாபங்களை அல்லது வேதனத்தை தருகின்ற வேறும்‌ 
பதவிகளை வகிக்கவோ உயர்‌ நீதிமன்ற மற்றும்‌ மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களுக்குத்‌ 
தடைசெய்யப்பட்டூள்ளது.(110.2 உறுப்புரை) மேலும்‌ உயர்‌ நீதிமன்றிலும்‌ மேன்முறையீட்டு 
நீதிமன்றிலும்‌ நீதியரசர்‌ பதவியை வகித்த எவரும்‌ ஜனாதிபதியின்‌ எழுத்து மூலமான விருப்பமின்றி 
ஏதேனும்‌ ஓர்‌ நீதிமன்றிலோ நியாய சபையிலோ வேறும்‌ நீதி நிறுவனமொன்றுலோ வழக்கறிஞராக 
பணிபுரிதல்‌ ஆகாது. 


கீழ்நிலை நீதிமன்றங்களின்‌ சுதந்திரத்திற்கான ஏற்பாடுகள்‌ 

மேல்‌ நீதிமன்றங்கள்‌,மாவட்ட நீதிமன்றங்கள்‌, நீதவான்‌ நீதிமன்றங்கள்‌, வேறு நீதிமன்றங்கள்‌ என்பன 
கீழ்‌ நிலை நீதிமன்றங்களாகும்‌. இவற்றுள்‌ மேல்‌ நீதிமன்றங்கள்‌ மட்டுமே யாப்பில்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
(111.1 உறுப்புரை) சட்டமா அதிபரைக்‌ கலந்தாலோசித்ததன்‌ பின்னர்‌ நீதி சேவை ஆணைக்குழுவின்‌ 
சிபாரிசின்‌ பேரில்‌ ஜனாதிபதி மேல்‌ நீதியரசர்களை நியமிப்பார்‌ (111.2.௮ உறுப்புரை). மேல்‌ நீதிமன்ற 
நீமியரசர்களின்‌ ஒழுக்கக்கட்டூப்பாடு ஜனாதிபதியின்‌ கீழ்‌ இருப்பதுடன்‌ நீதி சேவை ஆணைக்குழுவின்‌ 
ஆலோசனை பேரில்‌ ஜனாதிபதியினால்‌ மட்டுமே அவர்கள்‌ பதவி நீக்கம்‌ செய்யப்படுவர்‌(111.2.ஆ 
உறுப்புரை). மேல்நீதிமன்ற நீதியரசர்களின்‌ இளைப்பாறும்‌ வயது 61ஆகும்‌. அவர்களின்‌ சம்பளங்களும்‌ 


கொடூப்பனவுகளும்‌ பாராளுமன்றினால்‌ தீர்மானிக்கப்படும்‌. 


மேல்‌ நீதிமன்றங்களின்‌ நீதியரசர்களின்‌ இடமாற்றம்‌ உள்ளிட்ட ஏனைய கீழ்‌ நிலை நீதிமன்றங்களின்‌ 
நீதிபதிகளினதும்‌ அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ள நீதிசேவை அதிகாரிகளினதும்‌ நியமனம்‌, பதவி 
உயர்வு, இடமாற்றம்‌, பதவி நீக்கம்‌ மற்றும்‌ ஒழுக்கக்கட்டுப்பாடு ஆகியன தொடர்பான அதிகாரத்தினை 
நீதிசேவை ஆணைக்குழுவே பிரயோகிக்கும்‌(111.ஏ உறுப்புரை). 


° நீதி சேவை ஆணைக்குழு 3 உறுப்பினர்களைக்‌ கொண்டிருக்கும்‌. பிரதம்‌ நீதியரசர்‌ பதவி 
ரீதியாக அதன்‌ தலைவராவர்‌. ஏனைய இரு உறுப்பினர்களும்‌ அரசியலமைப்புப்‌ பேரவையின்‌ 
அங்கீகாரத்துடன்‌ ஜனாதிபதியினால்‌ நியமிக்கப்படூவர்‌. உறுப்பினர்களின்‌ பதவிக்காலம்‌ 3 
வருடங்களாகும்‌. அவர்களுக்கான கொடுப்பனவுகள்‌ பாராளுமன்றினால்‌ தாமானிக்கப்பட்டு திரட்டு 


நிதியிலிருந்து வழங்கப்படும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
_ 06 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


° ஆணைக்குழு நல்லெண்ணத்துடன்‌ மேற்கொள்ளும்‌ செயற்பாடுகளுக்கு எதிராக வழக்குத்‌ தொடர 
முடியாது. 


Š ஆணைக்குழுவின்‌ செயற்பாடுகளில்‌ தலையிடுதல்‌ தண்டனைக்குரிய குற்றமாகக்‌ கருதப்படுவதோடு 
அவ்வாறான குற்றவாளிகள்‌ ஒரு இலட்சம்‌ ரூபா அபராதத்திற்கு அல்லது 3 வருட கால 
சிறைத்தண்டனைக்கு அவை இரண்டுக்கும்‌ உட்படுத்தப்படுவர்‌. 


ë அரசியல்‌ யாப்பின்‌ 111.இ.1 உறுப்புரையின்‌ படி நீதித்துறை அதிகாரிகள்‌ செல்வாக்கு 
செலுத்தல்களுக்கு உட்படுத்தப்படாதவர்களாக இருப்பதோடு எவரேனும்‌ ஒருவர்‌ நீதித்துறை 
விடயங்களில்‌ செல்வாக்கு செலுத்தி குற்றவாளியானால்‌ ஒரு ஜுரி சபையின்றி மேல்‌ நீதிமன்றில்‌ 
முன்னெடுக்கப்படூம்‌ ஒரு வழக்கு விசாரணையில்‌ குற்றவாளியானால்‌ மேல்‌ நீதிமன்றம்‌ விதிக்கும்‌ 
தண்டப்பணத்திற்கோ சிறைத்தண்டனைக்கோ உட்படுத்தப்படூவார்‌. அவ்வாறான ஆள்‌ அடுத்த 
7 வருட காலத்தில்‌ நடைபெறும்‌ எந்தவொரு தேர்தலிலும்‌ வாக்களிக்கும்‌ உரிமையினைப்‌ 


பெறமாட்டார்‌. 


° மேற்குறிப்பிடப்பட்டவை நீதித்துறையின்‌ சுதந்திரத்தைப்‌ பாதுகாப்பதற்கு 1978ஆம்‌ ஆண்டூ யாப்பில்‌ 
மேற்கொள்ளப்பட்டூள்ள காப்பீடுகளாகும்‌. விமர்சன ரீதியான கருத்துக்களை முன்வைக்கும்‌ 


பரீட்சார்த்திகளுக்கு சிறந்த புள்ளிகள்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 


7 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


7 ஆம்‌ வினாவை தெரிவு செய்திருப்பவர்கள்‌ 32% ஆகும்‌. 















விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 
Do தவ இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 


இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 69% 
புள்ளி 06 - 10 ஆயிடையில்‌ 17% 
புள்ளி 11 - 15 ஆயிடையில்‌ 10% 
புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 4% 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 


க்‌ 
ன்ஸ்‌ ன்‌ nje எட்ட 
ர aa 


அதற்கு கூடுதலான புள்ளிகளை 4% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 69% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 27% த்தினர்‌ 06-15 இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினா 04 பிரிவுகளைக்‌ கொண்டது. இதில்‌ 
இலகுதன்மை கூடிய பிரிவு (IV) ஆகும்‌. அதன்‌ 
இலகுதன்மை 35% ஆகும்‌. இலகுதன்மை 
குறைந்த பிரிவு (111) ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 
16% மீதி 3 பிரிவுகளுக்கும்‌ கிடைத்திருக்கும்‌ 
இலகுதன்மை 49% இற்கும்‌ குறைவாகும்‌. 


7 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 07 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இவ்வினா 4 பிரிவுகளைக்‌ கொண்டது. அவற்றில்‌ ஏதேனும்‌ இரு பிரிவுகளை தேர்ந்தெடுத்து 
விடையளித்தல்‌ வேண்டும்‌. ஒரு பிரிவுக்கு 10 புள்ளிகள்‌ வீதம்‌ இருபிரிவுக்கும்‌ 20 புள்ளிகள்‌. இவ்வினாவினை 
தெரிவுசெய்துள்ள பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 32% ஆகும்‌. அவர்களில்‌ 69% னர்‌ பெற்றுள்ள 
புள்ளிகளின்‌ ௮ளவு 0-5 க்கும்‌ இடைப்பட்டதாகும்‌. 16 - 20 இடையில்‌ புள்ளிகள்‌ பெற்றிருப்பவர்கள்‌ 4% 
இனர்‌ இவ்வினாவின்‌ எல்லாப்‌ பிரிவுகளுக்குமான இலகுதன்மை 40% ஐ விடக்‌ குறைவானதாகும்‌. 


பகுதி 1 

இப்பிரிவின்‌ இலகுதன்மை 21% ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமாக அமைவது அரசியல்‌ அமைப்பு 
பேரவையின்‌ வகிபாகம்‌ பற்றியும்‌ ஆட்சியில்‌ அதன்‌ மூலம்‌ ஏற்படும்‌ பங்களிப்பு பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ 
அளிவைப்‌ பரிசோதித்தலாகும்‌. இத்தலைப்பு 19 ஆம்‌ சீர்திருத்தத்தின்‌ மூலம்‌ தாபிக்கப்பட்ட புதிய 
விடயமாக எடூத்துக்கொள்ளப்பட்டு அது பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பெற்றுக்கொள்வததாகும்‌. 
ஊடகங்களில்‌ இது பற்றிய முன்வைத்தல்கள்‌, கலந்துரையாடல்கள்‌ போதுமானதாக இன்மை மற்றும்‌ 
பாட உள்ளடக்கத்தின்‌ இறுதியில்‌ காணப்படும்‌ தலைப்பாக இது இருப்பதும்‌ மாணவர்கள்‌ போதுமான 


அறிவினை பெற்றுக்கொள்ள முடியாமைக்கான காரணங்களாக அமைகின்றது. 


தற்போதைய அரசியல்‌ யாப்பின்‌ சீர்திருத்தங்கள்‌ தொடர்பாக ஐஊக்கப்படுத்தலும்‌ மற்றும்‌ 
பத்திரிகைகள்‌, சஞ்சிகைகள்‌, ஆவணங்கள்‌ போன்றவற்றை சேகரிப்பது மாணவர்கள்‌ வகுப்பறையினுள்‌ 


இவற்றை கலந்துரையாடூவதன்‌ மூலம்‌ மாணவரின்‌ அறிவை விருத்தி செய்யலாம்‌. 


பகுதி 11 

இப்பிரிவின்‌ இலகுதன்மை 28% ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமானது 1978 ஆம்‌ ஆண்டு 
யாப்பு அறிமுகம்‌ செய்துள்ள மனித உரிமைகளை அனுபவிப்பதனை பலப்படுத்துவதற்காக யாப்பின்‌ 
மூலம்‌ உருவாக்கப்பட்டூுள்ள பொறிமுறையின்‌ இயல்பினைப்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரிசோதிப்பதாகும்‌. 


இத்தலைப்பு பல சந்தர்ப்பங்களில்‌ மதிப்பீட்டிந்கு உட்படுத்தப்பட்டதுடன்‌, மனித உரிமைகள்‌ 
பொறிமுறை தொடர்பாக சமூகத்தில்‌ காணப்படும்‌ அறிவு குறைவான மட்டத்திலேயே காணப்படுவதும்‌ 
அதற்கான சமூகத்தின்‌ தேவைப்பாடுகள்‌ இன்மையும்‌, பரீட்சார்த்திகள்‌ பிரயோக அறிவை 


பெற்றுக்கொள்வதற்கு சந்தர்ப்பங்கள்‌ குறைவாக காணப்படுகின்றன. 


மனித உரிமைகளை பயன்படுத்துவதந்கான பொறிமுறை, பற்றிய விளக்கத்தை விருத்தி 
செய்வதற்கான செயற்பாடுகள்‌, கலந்துரையாடல்கள்‌, விவாதங்கள்‌ போன்வற்றை ஏற்பாடு செய்வதன்‌ 


மூலம்‌ அறிவினை விருத்தி செய்யலாம்‌. 


பகுதி 111 

இப்பிரிவு குறைந்தளவு இலகுதன்மையைக்‌ கொண்ட தலைப்பாகும்‌. அது 16% ஆகும்‌. இவ்வினா 
முன்வைத்தமைக்கான நோக்கமாக அமைவது பகிரங்க சேவையில்‌ பரவியுள்ள இலஞ்சம்‌, ஊழல்கள்‌, 
துஷ்பிரயோகங்கள்‌ என்பவை இலங்கை சமூகத்தில்‌ ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தினை பற்றியும்‌ தற்போது 
அதனை இல்லாதொழிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டூுள்ள நடவடிக்கைகளை பற்றியும்‌ பரீட்சார்த்திகளின்‌ 
அறிவை பரிசோதித்தலாகும்‌. பகிரங்க சேவையில்‌ நீண்ட காலம்‌ நிலவிய லஞ்ச, ஊழல்‌, துஷ்பிரயோகங்கள்‌ 
மற்றும்‌ அவை தொடர்பான விமர்சனங்களை முன்னெடுக்கும்‌ ஒரு பொறிமுறை இல்லாதிருந்ததனால்‌ 
தற்போது உருவாக்கப்பட்டுள்ள இந்நிறுவனம்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளின்‌ அறிவு போதுமானதாக 


இன்மையே உரிய விடைகள்‌ எழுதப்படாமைக்கான காரணமாகும்‌. 


நடைமுறை அரசியல்‌ பற்றிய அறிவினை விருத்தி செய்வதற்கு செயற்திட்டங்களை தயாரித்தல்‌, 
பத்திரிகை ஆக்கங்கள்‌, அரசியல்‌ விவாதங்கள்‌, புத்தகங்கள்‌, இணையத்தளங்களை உபயோகிப்பதன்‌ 


ஊடாக புதிய அறிவினை பெற்றுக்கொள்ளலாம்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 08 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி IV 

இப்பிரிவின்‌ இலகுதன்மை 35% ஆகும்‌. இவ்வினாவின்‌ நோக்கமாக அமைவது ஓர்‌ ஜனநாயக 
அரசாங்க முறையில்‌ நீதித்துறையின்‌ சுதந்திரத்தையும்‌ அதனை பாதுகாத்து போணுவதற்காக 1978 யாப்பின்‌ 
கீழ்‌ அறிமுகம்‌ செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள்‌ பற்றிய பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதித்தலாகும்‌. 


நீதித்துறையின்‌ சுதந்திரம்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகளிடம்‌ அறிவு காணப்பட்டாலும்‌ அவற்றை 


உரிய முறையில்‌ முன்வைப்பதற்கு முடியாமையே விடைகள்‌ உரியவாறு அமையாமைக்கான 


காரணமாகும்‌. நீதிபதிகளை நியமித்தல்‌, அவர்களை இடமாற்றம்‌ செய்தல்‌, பதவிநீக்கம்‌, சம்பளம்‌ 
வழங்கல்‌, வேறு பதவிகளை வகிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகள்‌ தொடர்பாக தகவல்‌ தாள்களை உருவாக்கி 


கலந்துரையாடூவதன்‌ மூலம்‌ அறிவினை விருத்தி செய்துகொள்ளலாம்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


_ 99 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


8 ஆம்‌ வினா 


6. பின்வருவனவற்றுள்‌ எவையேனும்‌ இரண்டினைப்‌ பற்றிக்‌ கருத்துரைக்குக. 
(1) ஜக்கிய நாடுகள்‌ தாபனத்தின்‌ செயலாளர்‌ நாயகத்தின்‌ வகிபாகம்‌ 
(11) சர்வதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தை மேம்படுத்துவதில்‌ சர்வதேச செஞ்சிலுவைச்‌ குழுவின்‌ வகிபாகம்‌ 
(111) மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்தல்‌ மற்றும்‌ மேம்படுத்துதல்‌ தொடர்பாக சர்வதேச மன்னிப்புச்‌ சபையின்‌ 
வகிபாகம்‌ 
(Gv) தற்போதைய தேசிய அரசாங்கத்தின்‌ கீழ்‌ இலங்கையின்‌ வெளிநாட்டூக்‌ கொள்கையின்‌ அடிப்படைப்‌ 


பண்புகள்‌ 
(1) ஐக்கிய நாடூகள்‌ தாபனத்தின்‌ செயலாளர்‌ நாயகத்தின்‌ வகிபாகம்‌. 


நோக்கம்‌ : ஐ.நா. தாபனத்தின்‌ செயலாளர்‌ நாயகத்தின்‌ வகிபாகம்‌ பற்றி பரீட்சார்திகள்‌ அறிவை 
பரிசோதிப்பதாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. பதவியின்‌ முக்கியத்துவம்‌ (02 புள்ளிகள்‌) 
ii. பதவிக்குரிய பணிகளும்‌ பொறுப்புக்களும்‌ (06 புள்ளிகள்‌) 
iii. முடிவுரை : அவற்றினை நிறைவேற்றும்‌ விதம்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவினை அடிப்படையாகக்‌ 
கொண்ட பரிசீலனை 
(02 புள்ளிகள்‌) 


ஐ.நா தாபனத்தின்‌ பிரதான நிறைவேற்று அதிகாரி செயலாளர்‌ நாயகம்‌ ஆவார்‌. உலகில்‌ ஐ. நா 
தாபனத்தை அடையாளப்படுத்துவதும்‌ ஐ. நா தாபனத்தின்‌ இலட்சியங்களை உலகிற்கு அறிவிப்பதும்‌ உலக 
மக்களின்‌ அவசியப்பாடுகளை உலகிற்கு எடூத்துக்காட்டுவதும்‌ செயலாளர்‌ நாயகமாவர்‌. அவர்‌ நிறைவேற்றும்‌ 


வகிபங்கு பின்வருமாறு, 


a. பிரதான நிறைவேற்று அதிகாரி என்ற வகையில ஐ. நா தாபனத்தின்‌ நிர்வாக விடயங்களை 
இயக்குதல்‌. 

b. பாதுகாப்புச்சபை, பொதுச்சபை, பொருளாதார,சமூக கவுன்சில்‌, ஐ.நாவின்‌ வேறும்‌ நிறுவனங்கள்‌ 
ஒப்படைக்கும்‌ பணிகளைப்‌ புரிதல்‌ 

C. சர்வதேச சமாதானத்திற்கும்‌ பாதுகாப்பிற்கும்‌ அச்சுறுத்தல்‌ ஏற்படும்‌ என அவர்‌ கருதும்‌ எந்தவொரு 
விடயம்‌ பற்றியும்‌ பாதுகாப்புச்‌ சபையின்‌ கவனத்திற்கு உட்படுத்தல்‌. 

d. உறுப்பரசுகளின்‌ தேவைகளைக்‌ கவனத்தில்‌ எடுத்தல்‌ 

e. ஐ.நா நிறுவனத்தின்‌ பல்வேறு தாபனங்களின்‌ கூட்டத்தவணைகளில்‌ பங்குபற்றுதல்‌, உலகத்‌ 
தலைவர்களையும்‌ வேறும்‌ உயர்‌ அரச அதிகாரிகளையும்‌ சந்தித்தல்‌, அவர்களுக்கு ஆலோசனை 
வழங்குதல்‌, உலகைச்‌ சுற்றிப்‌ பயணித்து உறுப்பரசுகளின்‌ மக்களுடனான உறவினை விருத்தி 
செய்தல்‌, சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம்‌ வாய்ந்த விடயங்களை பெற்றுக்கொள்ளுதல்‌. 

f. செயலாளர்‌ நாயகம்‌ தமது வாண்மை தொழிலின்‌ ஊடாகப்‌ பெற்றுக்கொண்டுள்ள நன்நடத்தையை 


பாதுகாத்து மேம்படுத்துதல்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 100 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(11) சர்வதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தை மேம்படுத்துவதில்‌ சர்வதேச செஞ்சிலுவைச்‌ குழுவின்‌ வகிபாகம்‌. 


நோக்கம்‌ : சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை விருத்தி செய்வதற்கு சர்வதேச செஞ்சிலுவை குழு 
மேற்கொள்ளும்‌ செயற்பாடுகளைப்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 
i. சர்வதேச செஞ்சிலவைக்‌ குழு பற்றிய அறிமுகம்‌ (02 புள்ளிகள்‌) 
li. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை நிறைவேற்றுவதில்‌ அது செயற்படும்‌ விதம்‌ (06 புள்ளிகள்‌) 
Hi. முடிவுரை : அச்‌ செயற்பாடுகளின்‌ வெற்றி தோல்வி பற்றிய மதிப்பீடு 

(02 புள்ளிகள்‌) 


1949இல்‌ கைச்சாத்திடப்பட்ட 4 ஜெனீவா சமவாயங்களின்‌ மூலமும்‌ 1977இல்‌ கைச்சாதிடப்பட்ட 
அச்சமவாயங்களுக்கான இரண்டு பின்னேடுகளின்‌ மூலமும்‌ சர்வதேச செஞ்சிலுவைக்குழு சர்வதேச 
மனிதாபிமானச்‌ சட்டத்தின்‌ பொறுப்பாளராக ஆக்கப்பட்டது. இதன்‌ படி சர்வதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தின்‌ 


அபிவிருத்தியில்‌ சர்வதேச செஞ்சிலுவைக்‌ குழுவின்‌ வகிபாகம்‌ கீழே தரப்பட்டுள்ளன. 


° ஜெனிவா சமவாயங்களிலும்‌ அவற்றுக்கான மேலதிக பின்னேடுகளிலும்‌ கைச்சாத்திடாத 


அரசுகளை அவற்றில்‌ கைச்சாத்திடுமாறு செயற்பாடுகளை மேற்கொள்ளல்‌. 


° கல்வி வேலைத்திட்டங்கள்‌ , வேறும்‌ அவ்வாறான செயற்பாடுகள்‌ என்பவற்றின்‌ மூலம்‌ சர்வதேச 


மனிதாபிமான சட்டம்‌ பற்றி உலக மக்களுக்கு அறிவூட்டும்‌ செயற்பாடுகளை மேற்கொள்ளல்‌. 


° சாவதேச மனிதாபிமான சட்டத்தினதும்‌ சர்வதேச மனித உரிமைகள்‌ சட்டத்தினதும்‌ 
மூலக்கொள்கைகளின்‌ அடிப்படையில்‌ போர்களிலும்‌ வேறும்‌ ஆயுத மோதல்களிலும்‌ 
பாதிப்புக்குட்பட்டவர்களின்‌ உரிமைகள்‌ பற்றி அரசுகளையும்‌ மக்களையும்‌ அறிவூட்டும்‌ 


செயற்பாட்டினை மேற்கொண்டுள்ளது. 


° சாவதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தை விருத்தி செய்வதிலும்‌ நடைமுறைப்படுத்துவதிலும்‌ 


ஆலோசனை சேவைகளை வழங்குதல்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 101 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(111) மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்தல்‌ மற்றும்‌ மேம்படுத்துதல்‌ தொடர்பாக சர்வதேச மன்னிப்புச்‌ சபையின்‌ 


வகிபாகம்‌ 


நோக்கம்‌ : சர்வதேச மன்னிப்புச்‌ சபை மற்றும்‌ மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்து மேம்படுத்துவதில்‌ அது 
செயற்படும்‌ விதம்‌ என்பனபற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவைப்‌ பரிசோதித்தலாகும்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. சர்வதேச மன்னிப்புச்‌ சபை பற்றி அறிமுகம்‌ (02 புள்ளிகள்‌) 
li. மனித உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்துவதில்‌ மன்னிப்புச்‌ சபை ஆற்றும்‌ வகிபாகம்‌ 
(06 புள்ளிகள்‌) 


iii. முடிவுரை : அச்‌ செயற்பாடுகளின்‌ முக்கியத்துவம்‌ மற்றும்‌ தாக்ககரமான தன்மை பற்றிய மதிப்பீடு 
(02 புள்ளிகள்‌) 


சர்வதேச மன்னிப்புச்‌ சபையின்‌ பிரதான “கொள்கைக்குரல்‌” யாதெனில்‌ “உலகின்‌ சகல இடங்களில்‌ 
வாழும்‌ சகல மக்களும்‌ உரிமைகளை அனுபவிக்க வேண்டும்‌ என்பதாகும்‌”. இதன்படி இந்நோக்கினை 


அடைவதற்காக சர்வதேச மன்னிப்புச்சபை பின்வருமாறு செயற்படுகின்றது. 


° மனித உரிமைகள்‌ பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பாக அரசுகளையும்‌ உலக 
மக்களையும்‌ அறிவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌. 

° மனித உரிமைகள்‌ துஸ்பிரயோகம்‌ செய்யப்படுவததை எதிர்த்துப்போராடூதல்‌. 

° கொடூரமானதும்‌, அமானுஷ்யமானதுமான சித்திரவதைகளை மேற்கொள்வோரை சட்டத்தின்‌ 
முன்னால்‌ நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தல்‌. 

° அடக்குமுறைச்‌ சட்டங்களை மாற்றுவதற்கு செயற்படுதல்‌. 

° பிணக்குகளின்‌ போது இடம்பெறும்‌ மனித உரிமை மீறல்கள்‌ மற்றும்‌ சர்வதேச சட்டத்தின்‌ 
மீறல்கள்‌ பற்றிய தகவல்களை சேகரித்து அவற்றை உரிய அதிகாரத்‌ தாபனங்களுக்கும்‌, 
அதிகாரிகளுக்கும்‌ முன்வைத்தல்‌. 

° பிணக்குகளுக்கு உட்பட்டு தமது வாழ்க்கையை மீட்டுக்கொண்டோருக்கு நீதியை நிலை 


நிறுத்துவதில்‌ உதவிபுரிதல்‌ 


ë போர்‌ மோதல்களில்‌ சிவில்‌ மக்களை பாதுகாப்பதற்கு உதவி புரிதல்‌ 

Š சாவதேச வர்த்தக உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உதவிபுரிதல்‌ 
° பல்தேச கம்பனிகளின்‌ மனித எதிர்ப்பு செயற்பாடுகளுக்கு எதிராகச்‌ செயற்படுதல்‌ 
° மரண தண்டனைகளுக்கு எதிராகச்‌ செயற்படுதல்‌ 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 102 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(iv) தற்போதைய தேசிய அரசாங்கத்தின்‌ கீழ்‌ இலங்கையின்‌ வெளிநாட்டூக்‌ கொள்கையின்‌ அடிப்படைப்‌ 


பண்புகள்‌ 


நோக்கம்‌ : தற்போதைய தேசிய அரசாங்கம்‌ கடைப்பிடிக்கும்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கையின்‌ அடிப்படை 
பண்புகளைப்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவையும்‌ புரிதலையும்‌ பரிசோதித்தல்‌. 


உள்ளடக்கப்படவேண்டிய விடயங்கள்‌ 


i. வெளிநாட்டுக்‌ கொள்கையின்‌ பொருளை அறிந்து கொள்ளல்‌ : முக்கியத்துவம்‌, அவசியப்பாடுகள்‌ மற்றும்‌ 
ஒரு நாட்டுக்கு ஒரு வெளிநாட்டுக்‌ கொள்கையின்றி சர்வதேச சமூகத்தில்‌ செயற்பட முடியாமை என்பன 
பற்றிய அறிவு. (02 புள்ளிகள்‌) 

li. தற்போதைய இலங்கையின்‌ அரசாங்கம்‌ கடைப்பிடிக்கும்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கையின்‌ பிரதான 
பண்புகள்‌. (06 புள்ளிகள்‌) 


Hi. எதிர்பார்த்த இலக்குகளை அடைந்துள்ளதா இல்லையா என்பது பற்றிய விளக்கம்‌ 
(02 புள்ளிகள்‌) 


அரசுகள்‌ தமது தேசிய நலன்களை வெளிவாரியாக வெளிநாட்டுக்‌ கொள்கையின்‌ மூலமே வெளிப்படூத்துகின்றன. 
அரசாங்கத்தின்‌ பணிகளுள்‌ மிக முக்கியமான ஒரு பணி நாட்டின்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கையை வகுப்பதாகும்‌. 
சர்வதேச அரசியலில்‌ அரசுகள்‌ தமது தேசிய அதிகாரத்தை விருத்தி செய்து கொள்வதோடு நாட்டின்‌ கெளரவம்‌, 
பிரதிமை மற்றும்‌ கீர்த்தி நாமம்‌ என்பவற்றை விருத்தி செய்து கொள்வதற்கு வெளிநாட்டுக்‌ கொள்கை மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ வாயந்ததாகும்‌. மேலும்‌ சர்வதேச மட்டத்தில்‌ அரசாங்கத்தின்‌ நம்பகத்‌ தன்மையை விருத்தி 
செய்வதில்‌ வெளிநாட்டூக்‌ கொள்கை மிகவும்‌ பாதிப்புச்‌ செலுத்துகின்றது. முறையாகவும்‌ நிச்சயமானதாகவும்‌ 
வகுக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டுக்‌ கொள்கையின்றி சர்வதேச அரசியலில்‌ அரசுகள்‌ தமது நோக்கங்களை 
அடிப்படையாகக்‌ கொண்டு செயற்பட முடியாது. வெளி உறவுகளைக்‌ கொண்டு நடத்துவதற்கு ஓர்‌ அரசுக்கு 
வெளிநாட்டுக்‌ கொள்கை அவசியமாவதுடன்‌ முறையாக வகுக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டு கொள்கையில்லாத 
அரசினை மாலுமி இல்லாத ஒரு கப்பலைப்‌ போன்றதாகும்‌ என்று அறிஞர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. இதன்‌ பொருள்‌ 
என்னவெனில்‌ ஒரு மாலுமி இல்லாத கப்பல்‌ நடுக்கடலில்‌ தனித்து விடப்பட்டு திசை தெரியாது சஞ்சாரம்‌ 
செய்து இறுதியில்‌ அழிவுற்றுச்‌ செல்வதைப்‌ போன்று வெளிநாட்டுக்‌ கொள்கை இல்லாத அரசும்‌ சர்வதேச 
சமூகத்தில்‌ தனித்து விடப்பட்டு அழிவுற்றுச்‌ செல்லும்‌. மேற்கூறிய விடயங்களின்‌ மூலம்‌ ஒரு நாட்டின்‌ வெளிநாட்டுக்‌ 
கொள்கையின்‌ முக்கியத்துவம்‌ தெளிவாகின்றது. எனவேதான்‌ ஒரு நாட்டின்‌ அரசியலைக்‌ கற்கும்‌ பொழுது 
வெளிநாட்டூக்‌ கொள்கையையும்‌ கற்கவேண்டியுள்ளது. இந்த நியதி இலங்கைக்கும்‌ பொருந்தும்‌. எனவேதான்‌ 


இலங்கையின்‌ அரசியலை கற்கும்‌ போது சமகாலத்தில்‌ நிலவும்‌ அரசாங்கத்தின்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கையையும்‌ 


கற்கவேண்டியுள்ளது. 
° தற்கால அரசாங்கம்‌ கடைப்பிடிக்கும்‌ வெளிநாட்டுக்‌ கொள்கை பிரதான மூன்று பண்புகளைக்‌ 
கொண்டுள்ளது. 


1. சர்வதேச சமூகத்தில்‌ நாட்டின்‌ தேசிய கெளரவத்தை அல்லது கீர்த்தி நாமத்தைக்‌ 
கட்டியெழுப்புவதற்காக செயற்படுதல்‌. 

2; நாடு எதிர்நோக்கியுள்ள கடுமையான பொருளாதார பிரச்சினைகளில்‌ இருந்து நாட்டை மீட்டெடுத்து 
பொருளாதார அபிவிருத்தியை துரிதப்‌ படுத்துவதற்கு வெளிநாட்டு முதலீடுகளையும்‌ தொழில்‌ 
நுட்பங்களையும்‌ பெற்றுக்‌ கொள்வதற்குச்‌ செயற்படுதல்‌. 

3. கடந்த காலத்தில்‌ நடைபெற்ற போரின்‌ இருதிப்பகுதியில்‌ நிகழ்ந்தவையென கோரப்படும்‌ மனித 
உரிமை மீறல்கள்‌ பற்றி சர்வதேச சமூகத்திலிருந்து ஐ.நா. நிறுவனத்தின்‌ மனித உரிமைகள்‌ 
பேரவையில்‌ இருந்தும்‌ எழுப்பப்படும்‌ பாரிய போர்க்குற்றங்கள்‌ பற்றிய குற்றச்‌ சாட்டுகளில்‌ இருந்து 
விடுபடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 103 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இவற்றுள்‌ முதலாவது நோக்கினை நிறைவேற்றிக்‌ கொள்வதற்கு ஒருபுறம்‌ அரசாங்கமானது சர்வதேச 
சமூகத்தின்‌ சகல அரசுகளோடும்‌ சகல முக்கிய சர்வதேச நிறுவனங்களோடும்‌ நட்பு முறையிலான ராஜதந்திர 
உறவுகளைப்‌ பேணுவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கும்‌ விதத்தினை காணமுடிகிறது. இதன்‌ மூலம்‌ நாட்டின்‌ 
கெளரவத்தினையும்‌ கீர்த்தி நாமத்தினையும்‌ கட்டியழுப்புவதில்‌ அரசாங்கம்‌ பலத்த முயற்சிகளை மேற்கொள்கின்றது. 
இந்த தளத்தின்‌ அடிப்படையில்‌ அரசாங்கம்‌ மேற்கத்தேய அரசுகளுடனும்‌ மேற்கு அல்லாத அரசுகளுடனும்‌ ஒரே 
சமமான ராஜதந்திர உறவுகளை கொண்டூ நடத்துவதற்குச்‌ செயலாற்றுகின்றது. 


இரண்டாவதாக, பொருளாதார நோக்கினை இலக்காகக்‌ கொண்டு அரசாங்கம்‌ பொருளாதார இராஜதந்திர 
உறவுகளை அடிப்படையாகக்‌ கொண்ட கொள்கையினை நடைமுறைப்படூத்துகிறது. அதன்படி அந்த நோக்கினை 
அடைவதற்காக பொருளாதாரக்‌ காரணியை உச்சமட்டத்தில்‌ உபாய ரீதியாகப்‌ பயன்படுத்த முயற்சிக்கும்‌ 
செயற்பாடுகளைக்‌ காணமுடிகின்றது. இந்த உபாய முறையின்‌ ஒரு பண்பு யாதெனில்‌ ஓரளவு நவதாராளவாத 
பொருளாதார மூலோபாயங்கள்‌ பொதிந்திருப்பதனைக்‌ காணமுடிகின்றது. இரண்டாவதாக, அந்த உறவுகளை 
இரு தரப்பு உறவுகளின்‌ அடிப்படையில்‌ மேற்கொள்வதற்கு முதன்மை நிலை வழங்கப்பட்டூள்ளது. மூன்றாவதாக 
அக்‌ கொள்கையினை நடைமுறைப்படுத்தும்‌ போது உலகச்‌ சமநிலையின்‌ இயல்பு உலகப்‌ பொருளாதாரத்தின்‌ 
போக்குகள்‌ என்பவற்றைக்‌ கவனத்தில்‌ எடூக்கவேண்டியுள்ளது. அதனாற்தான்‌ அரசாங்கமானது அமெரிக்கா 
உள்ளிட்ட மேற்கத்தேய நாடுகள்‌, இர்யா, சீனா, இந்தியா போன்ற நாடுகளுடன்‌ ஒத்தவையான இராஜதந்திர 
உறவுகளை மேந்கொள்ளும்‌ வகையில்‌ செயற்படுகின்றது. 


மூன்றாவதாகப்‌ போர்க்குற்றச்‌ சாட்டுகள்‌ தொடர்பாக அரசாங்கம்‌ கடைப்பிடிக்கும்‌ கொள்கையின்‌ பிரதான பண்பு 
என்னவெனில்‌ அரசியல்‌ சுதந்திரம்‌, மக்கள்‌ இறைமை, தேசிய ஒருமைப்பாடு ஆகிய பிரதான விடயங்களுக்குப்‌ 
பாதகம்‌ ஏற்படாதவாறு சர்வதேச சமூகத்தோடு உறவினைக்‌ கொண்டு நடத்துவதாகும்‌. போரக்குற்றங்களை 
விசாரணை செய்வதற்கு ஓர்‌ நீதிமன்றினைத்‌ தாபிப்பதற்கு நடவடிக்கையெடுத்தல்‌, காணமல்‌ போனோரைக்‌ 
கண்டறிவதற்கான ஒரு அலுவலகத்தை தாபிக்கும்‌ முயற்சியினை மேற்கொண்டுள்ளமை, தகவல்‌ அறியும்‌ 
சட்டத்தை நிறைவேற்றியுள்ளமை ஆகிய செயற்பாடுகளின்‌ மூலம்‌ அரசாங்கம்‌ ஓரளவுக்கு சர்வதேச சமூகத்தின்‌ 
நம்பிக்கையைப்‌ பெற்றுக்‌ கொள்வதில்‌ வெற்றிபெற்றுள்ளது. 


இறுதியாக மேற்குறிப்பிட்ட நோக்கங்களை முழுமையாக அடைவதற்கு அரசாங்கம்‌ நீண்ட தூரம்‌ 


பயனிக்கவேண்டியுள்ளது. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 104 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


8 ஆம்‌ வினாவிற்கு விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌: 


பகுதி C இல்‌ குறைந்த மாணவர்களால்‌ தெரிவு செய்யப்பட்ட 
















விடைகளுக்குப்‌ புள்ளிகள்‌ பெற்ற விதம்‌ 
sS பு த aD 6 ஆம்‌ வினாவுக்கு 13% வீதத்தினரே விடையளித்துள்ளனர்‌. 


இவ்வினாவுக்கான புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 
இதில்‌ புள்ளி 00 - 5 ஆயிடையில்‌ 77% 

j புள்ளி 06 -10 ஆயிடையில்‌ 16% 
தக 1 புள்ளி 11 -15 ஆயிடையில்‌ 6% 

புள்ளி 16 - 20 ஆயிடையில்‌ 1% 

புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. இவ்வினாக்களுக்கு 16 அல்லது 
அதற்கு கூடுதலான புள்ளிகளை 1% பெற்றுள்ளனர்‌. 5 
அல்லது அதற்கு குறைவான புள்ளிகளை 77% பெற்றுள்ளனர்‌. 
மேலும்‌ பரீட்சார்த்திகளில்‌ 22% த்தினர்‌ 06-15 இடையிலான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினா 04 பிரிவுகளைக்‌ கொண்டது. 
இதில்‌ இலகுதன்மை கூடிய பிரிவு Gü) 
ஆகும்‌. அதன்‌ இலகுதன்மை 19% ஆகும்‌. 
இலகுதன்மை குறைந்த பிரிவு (11) ஆகும்‌. 
அதன்‌ இலகுதன்மை 15% ஆகும்‌. 


8 ஆம்‌ வினாவின்‌ பிரிவுகள்‌ 


இவ்வினா நான்கு பிரிவுகளைக்‌ கொண்டது. இதில்‌ இரண்டு பிரிவுகளுக்கு மாத்திரம்‌ விடை 


எழுதுதல்‌ வேண்டும்‌. ஒரு பிரிவுக்கான புள்ளி 10 ஆகும்‌. இவ்வினாவினை தெரிவு செய்தவர்களின்‌ 


எண்ணிக்கை 20% க்கும்‌ குறைவானதாகும்‌. இவ்வினாவிற்கு விடை எழுதியவர்கள்‌ மத்தியில்‌ கூடுதலான 
புள்ளிகளை 1 ஆம்‌ வினாவிற்கு பெற்றுள்ளனர்‌. இது 70% இற்கும்‌ மேற்பட்டதாகும்‌. எனினும்‌ 4 ஆம்‌ 
பிரிவுக்கு பெறப்பட்ட புள்ளிகளின்‌ அளவு மிக குறைந்த மட்டத்தில்‌ காணப்படுகின்றது. அது 2% ஆகும்‌. 


பகுதி 1 

இவ்வினாவின்‌ இலகுதன்மை 16% ஆகும்‌. ஐக்கிய நாடுகள்‌ சபை செயலாளரின்‌ வகிபாகம்‌ பற்றிய 
பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரிசோதிப்பதே இவ்வினாவின்‌ நோக்கமாகும்‌. இவ்வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 
20% க்கும்‌ குறைவானவர்களே விடையளித்துள்ளனர்‌. அவர்கள்‌ எழுதியுள்ள விடைகளில்‌ போதுமான 


தெளிவு காணப்படவில்லை. 


இதற்கு காரணமாக அமைவது கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளின்போது ஜக்கிய நாடுகள்‌ சபை 
மற்றும்‌ அதன்‌ பணிகள்‌ தொடர்பான கவனத்தை செலுத்தியுள்ளனர்‌. எனினும்‌ செயலாளரின்‌ செயற்பாடுகள்‌ 
தொடர்பாக கவனம்‌ செலுத்தப்பட்டிருப்பது குறைவாகும்‌. இப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக சர்வதேச 
நிறுவனங்கள்‌ தொடர்பாக கற்பிக்கும்போது அந்நிறுவனங்களின்‌ பிரதான பதவிகள்‌, அவற்றின்‌ செயற்பாடுகள்‌, 
அதிகாரங்கள்‌, நிலமைகள்‌ தொடர்பாக கூடுதலான அவதானத்தை செலுத்துதல்‌ சிறந்ததாகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 105 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி 11 

இவ்வினாவின்‌ இலகுதன்மை 19% ஆகும்‌. இதன்‌ மூலம்‌ சர்வதேச மனிதாபிமானச்‌ சட்டத்தை விருத்தி 
செய்வதற்கு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம்‌ மேற்கொள்ளும்‌ செயற்பாடுகள்‌ பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை 
பரிசோதித்தல்‌ இதன்‌ நோக்கமாகும்‌. இவ்வினாவிற்கு கூடுதலான பரீட்சார்த்திகள்‌ விடையளித்துள்ளனர்‌. 
எனினும்‌ பரீட்சார்த்திகளில்‌ கூடுதலானோர்‌ வகுப்பறையினுள்‌ கொடுக்கப்படும்‌ அறிவுக்கு புறம்பாக வெளிச்‌ 
சமூகத்தில்‌ இருந்து கிடைத்த அறிவினை பயன்படுத்தியுள்ளனர்‌. பரீட்சார்த்திகளால்‌ முன்வைக்கப்பட்டூள்ள 
விடைகளில்‌ சரியான விடயங்களை முன்வைத்துள்ளனர்‌. கூடுதலானோர்‌ பிழையான விடயங்களையும்‌ 


முன்வைத்துள்ளனர்‌. 


இவ்வாநான நிலைமைகள்‌ தொடர்பாக ஆராயும்போது பாட உள்ளடக்கத்தின்‌ இறுதியில்‌ 
காணப்படும்‌ தலைப்புக்கள்‌ தொடர்பாக பரீட்சார்த்திகள்‌ கூடுதலாக கவனம்‌ செலுத்தாமையும்‌, வகுப்பறைக்கு 


வெளியே கல்வி கற்பதில்‌ கூடுதலான ஈடுபாடு காரணமாகவும்‌ இந்நிலமை தோன்றுகின்றது. 


இப்பிரச்சினையை கட்டுப்படுத்த அரச நிறுவனங்கள்‌ மற்றும்‌ அரச சார்பற்ற நிறுவனங்கள்‌ பற்றி 
கலந்துரையாடல்‌, விவாதங்கள்‌ மூலம்‌ மாணவர்களின்‌ அறிவை விருத்திசெய்ய கூடுதலான முயற்சியை 


மேற்கொள்ளலாம்‌. 


பகுதி 111 

மாணவர்கள்‌ குறைவாக விடையளித்துள்ளது இவ்வினாவுக்கேயாகும்‌. இவ்வினாவின்‌ இலகுதன்மை 
15% ஆகும்‌. சர்வதேச மன்னிப்புச்‌ சபை மற்றும்‌ மனித உரிமைகளைப்‌ பாதுகாத்து மேம்படுத்துவதில்‌ அது 
செயற்படும்‌ விதம்‌ என்பது பற்றி பரீட்சார்த்திகளின்‌ அறிவை பரீட்சிப்பதே இவ்வினாவின்‌ நோக்கமாகும்‌. 


இவ்வினாவிற்கு விடையளித்துள்ளவர்களில்‌ சரியான விடையினை அளித்துள்ளவர்கள்‌ 
மிக சொற்பமானவர்களே. அதற்கு காரணமாக அமைவது சர்வதேச நிறுவனங்கள்‌ தொடர்பான பாட 
உள்ளடக்கத்தினை கற்க மாணவர்களிடம்‌ போதுமான உற்சாகமின்மை மற்றும்‌ இத்‌ தலைப்பு தொடர்பாக 


எழுத்தாக்கங்கள்‌ பரிசீலனைகள்‌ மிகக்‌ குறைவாகவே காணப்படுகின்றன. 


இது தொடர்பாக மாணவர்களை உற்சாகப்படுத்த நூலகங்களை மாணவர்கள்‌ உபயோகிக்கச்‌ 
செய்தல்‌, பரீட்சார்த்திகளை குழுவாக பிரிந்து சர்வதேச நிறுவனங்கள்‌ தொடர்பாக தகவல்‌ பத்திரங்களை 


உருவாக்குவதற்கு உற்சாகமளிப்பதன்‌ ஊடாக பரீட்சார்த்திகளின்‌ ஊக்கத்தை அதிகப்படுத்தலாம்‌. 


பகுதி IV 

இவ்வினாவிற்கான இலகுதன்மை 16% ஆகும்‌. இவ்வினாவிற்கு விடையளித்துள்ள பரீட்சார்த்திகள்‌ 
இலங்கையின்‌ தற்போதைய தேசிய அரசாங்கம்‌ தொடர்பாக விடயங்களை முன்வைக்க ஆர்வம்‌ 
காட்டியுள்ளனர்‌. வெளிநாட்டு கொள்கைகள்‌ தொடர்பாக முன்வைக்கப்பட்டூள்ள விடயங்கள்‌ போதுமானதாக 


இல்லை. 
இதற்கு காரணமாக அமைவது மாணவர்களுக்கு வகுப்பறையினுள்‌ தற்போதைய தேசிய 
அரசாங்கத்தின்‌ செயற்பாடுகள்‌ தொடர்பாக விளக்கங்கள்‌ முன்வைக்கப்படாமை, மற்றும்‌ கற்பித்தல்‌ 
நடவடிக்கைகள்‌ பாட விடய உள்ளடக்கங்களுக்குள்‌ மாத்திரம்‌ வரையறையுற்று காணப்படல்‌. 
இந்நிலமையை கட்டுப்படுத்த நவீன அரசியல்‌ விடயங்கள்‌ தொடர்பாக மாணவர்கள்‌ மத்தியில்‌ 
காணப்படும்‌ தேவைப்பாடுகளை சரியான முறையில்‌ ஒழுங்குபடூத்துவதன்‌ மூலம்‌ கவனத்தை ஈர்க்கலாம்‌. 
க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 


- 106 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.2.3 வினாத்தாள்‌ 11 இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான ஒட்டுமாத்த அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ மற்றும்‌ 
ஆலோசனைகளும்‌ : 


க.பொ.த. (உ.தர)ப்‌ பரீட்சை - 2016 
23 - அரசியல்‌ விஞ்ஞானம்‌ 
வினாத்தாள்‌ 11 இன்‌ பகுதிகளுக்கான இலகுதன்மை 


இலகுதன்மை 


B 
வினாத்தாள்‌ I இன்‌ பகுதிகள்‌ 


அரசியல்‌ விஞ்ஞான வினாத்தாள்‌ 11 இன்‌ A பகுதியின்‌ இலகுதன்மை சுட்டி 22% க்கும்‌ 
குறைவான அளவை கொண்டுள்ளது. இப்பிரிவில்‌ வினாக்கள்‌ உருவாக்கப்பட்டிருப்பது உறுதியான 
விடைகளை எதிர்பார்த்ததே. இலகுதன்மை மட்டம்‌ குறைந்த அளவு காணப்பட்டமைக்கான காரணமாக 
அமைவது மாணவர்கள்‌ சரியான, உறுதியான விடைகளை முன்வைக்காமையே. இதற்கான தீர்வாக 
அமைவது பாட உள்ளடக்கத்தில்‌ உள்ள விடயங்கள்‌ தொடர்பாக உறுதியான விடைகள்‌ கிடைக்கும்‌ 
தலைப்புக்களை தெரிவுசெய்து, அவ்வாறான தலைப்புக்களின்‌ கீழ்‌ குறுவினாக்களை உருவாக்கி 


வகுப்பறையினுள்‌ பரந்தளவில்‌ மாணவர்களை பயிற்சிகளில்‌ ஈடுபடூத்தல்‌. 


அரசியல்‌ விஞ்ஞான வினாப்பத்திரத்தின்‌ B மற்றும்‌ C பிரிவுகளில்‌ எதிர்பார்க்கப்படுவது கட்டுரை 
வகையான விடைகளாகும்‌. இது தொடர்பாக ஆராயும்போது B பிரிவின்‌ இலகுதன்மை மட்டம்‌ 37% ஆகும்‌. 
பிரிவு C இன்‌ இலகுதன்மை சுட்டி 35% ஆகும்‌. பரீட்சார்த்திகளின்‌ விடய அறிவு போதாமை அவ்வறிவு 


அரசியல்‌ நடைமுறை விடயங்களினுடன்‌ தொடர்பு கொண்டு கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகள்‌ 


இடம்பெறாமை கட்டுரை உருவாக்கம்‌ குறைந்த மட்டத்தில்‌ காணப்படுகின்றறமை என்பனவாகும்‌. 


விடைத்தாள்களை ஆராயும்போது அவதானிக்கப்பட்ட விடயம்‌ யாதெனில்‌ சில தலைப்புக்கள்‌ 
தொடர்பாக மாணவர்களிடம்‌ அறிவு மற்றும்‌ புரிதல்‌ காணப்பட்டாலும்‌ அவற்றை ஒருமுகப்படுத்தி 
முன்வைக்கும்‌ திறமை காணப்படவில்லை. இதற்கு தீர்வாக அமைவது ஒரு மாதத்திற்கான பயிற்சிகளை 
தீர்மானித்து அவை உரிய முறையில்‌ செய்ந்பதடுகின்றனவா என்பதை ஆசிரிய ஆலோசகர்களின்‌ 


மூலம்‌ அல்லது வேறு மேற்பார்வையாளர்களின்‌ ஊடாக மேற்பார்வைகளை மேற்கொள்ளல்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 107 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி HHI 
3. விடையளிக்கும்போது கவனத்தில்‌ கொள்ளவேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ : 
3.1 விடையளிக்கும்போது கவனத்தில்‌ கொள்ளவேண்டிய விடயங்கள்‌ : 
பொதுவான ஆலோசனைகள்‌ : 

ஏ“ வினாப்பத்திரத்திலுள்ள அடிப்படை அறிவுறுத்தல்களை வாசித்து நன்கு விளங்கிக்கொள்ள 
வேண்டும்‌. அதாவது ஒவ்வொரு பகுதியிலிருந்தும்‌ எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்க 
வேண்டும்‌, எந்த வினா கட்டாயமானது, தரப்படும்‌ நேரம்‌ எவ்வளவு, எத்தனை புள்ளிகள்‌ 
வழங்கப்படும்‌ ஆகிய விடயங்களைக்‌ கவனத்தில்‌ கொள்வதுடன்‌ வினாக்களை நன்கு 


வாசித்துச்‌ சரியாக விளங்கி தெரிவு செய்யவேண்டும்‌. 


ஏ“ வினாப்பத்திரம்‌ I இன்‌ வினாக்களுக்கு விடையளிக்கும்போது மிகச்‌ சரியான ஒரு விடையைத்‌ 
தெரிவு செய்ய வேண்டும்‌. மேலும்‌ தெளிவாக ஒரு புள்ளடியை மட்டும்‌ இட வேண்டும்‌. 


ஏ“  வினாப்பத்திரம்‌ 11] இன்‌ வினாக்களுக்கு விடையளிக்கும்பொது சகல பிரதான வினாவையும்‌ 
ஒரு புதிய பக்கத்தில்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 


உ. சரியானதும்‌ தெளிவானதுமான கையெழுத்துகளில்‌ விடை எழுத வேண்டும்‌. 

ஏ“  சுட்டெண்ணைச்‌ சகல பக்கங்களிலும்‌ உரிய இடத்தில்‌ எழுத வேண்டும்‌. 

ஏ“ வினா இலக்கங்களையும்‌ பிரிவுகளையும்‌ உப பிரிவுகளையும்‌ சரியாக எழுத வேண்டும்‌. 

x குறிப்பிட்ட சுருக்க விடைகளை எழுதுவதற்குத்‌ தேவைப்படும்போது நீண்ட விளக்கங்களை 
எழுதாமலும்‌ விளக்கமான விடைகளை எழுதும்போது சுருக்க விடைகளை எழுதாதிருக்கவும்‌ 
வேண்டும்‌. 


ஏ“ வினா கேட்கப்பட்டூுள்ளவாறு தர்க்கரீதியாகவும்‌ பகுத்தாய்வு ரீதியாகவும்‌ விடயங்களை 
முன்வைக்க வேண்டும்‌. 


ஏ“ வினாப்பத்திரம்‌ 11 இற்கு விடையளிக்கும்போது பிரதான வினாவின்‌ கீழுள்ள பிரிவுகள்‌, 
உபபிரிவுகள்‌ அனைத்தையும்‌ நன்கு வாசித்து விளங்கி ஒவ்வொரு உபபிரிவுக்கும்‌ 
இலக்காகக்‌ கொள்ளப்பட்ட விடையை மட்டூம்‌ எழுத வேண்டும்‌. 


ஏ“ வினாக்களுக்கு விடையளிக்கும்போது நேரத்தை முறையாக முகாமைப்படுத்திக்கொள்ள 
வேண்டும்‌. 


x விடைகளை எழுதும்போது சிவப்பு நிற பச்சை நிறப்‌ பேனாக்களைப்‌ பயன்படுத்துவதைத்‌ 
தவிர்க்கவும்‌. 


க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 108 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


விசேட ஆலோசனைகள்‌ : 


ஓவ்வொரு பாடத்தினதும்‌ சகல பிரதான பிரிவுகளும்‌ உபபிரிவுகளும்‌ உள்ளடங்கக்‌ கூடியவாறு 
தலைப்புகளையும்‌ உபதலைப்புகளையும்‌ வகுத்துக்கொள்ள வேண்டும்‌. 


விடைகளை எழுதும்போது ஓழுங்கு முறையாக அதனைக்‌ கட்டியெழுப்ப வேண்டிய விதத்தை 

தெளிவுபடூத்த வேண்டும்‌. 

உதாரணம்‌ : அறிமுகம்‌, விடைக்குரிய விடயங்கள்‌, முடிவுரை ஆகியன உள்ளடங்கக்கூடியவாறு 
விடைகளை வகுத்துக்‌ கொள்வதில்‌ மாணவர்களை ஈடூபடுத்தல்‌ வேண்டும்‌. 


புள்ளி வழங்கும்‌ திட்டத்தில்‌ விடைகள்‌ ஒழுங்கமைக்கப்பட்டூுள்ள விதத்தைப்‌ 


பயன்படுத்தலாம்‌. 


ஒவ்வொரு தலைப்போடும்‌ தொடர்பான விடயங்களை விளக்கும்போது நடைமுறையில்‌ 
பயன்படுத்தப்பட்டதும்‌ நடைமுறையிலுள்ளவையுமான அரசியல்‌ செயற்பாடுகளையும்‌ நிகழ்வுகளையும்‌ 
பாடத்துடன்‌ இணைந்த விதத்தில்‌ விளங்கப்படுத்த வேண்டும்‌. 


விடைகளை எழுதும்போது ஒவ்வொரு கோட்பாட்டையும்‌ சம்பந்தப்பட்ட வரைவிலக்கணங்களையும்‌ 
சரியான முறையில்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்வதற்கு மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும்‌. 


பாடத்தோடு தொடர்பான சிந்தனையாளர்கள்‌/ தத்துவஞானிகள்‌, கோட்பாடுகள்‌, கருத்துவாதங்கள்‌ 
ஆகியன பற்றிய மாணவர்களின்‌ அறிவை உறுதிப்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 


தேர்தல்கள்‌ மற்றும்‌ பிரதிநிதித்துவ முறைகள்‌ என்பவற்றோடு தொடர்பான விடைகளை கருதும்போது 
சம்பந்தப்பட்ட புள்ளிவிபரங்களைப்‌ பயன்படுத்துவதில்‌ ஈடுபடுத்த வேண்டும்‌. 


அரசியல்‌ விஞ்ஞான வினாத்தாள்‌ 11 தொடர்பான தலைப்புகளைப்‌ படிக்கும்போது அரசியல்‌ 
யாப்புகளையும்‌, யாப்புத்‌ திருத்தங்களையும்‌ வாசிப்பதற்கு மாணவர்களைத்‌ தூண்டுதல்‌ 


வேண்டும்‌. 


கடந்த வருட வினாத்தாள்கள்‌ தொடர்பாக மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குதல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 109 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


3.2 கற்றல்‌, கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


கற்றல்‌, கற்பித்தல்‌ செயற்பாடுகளினூடாக பெறுபேறுகளை அபிவிருத்தி செய்வதற்கு : 


க.பொ.த. (உயர்தர) அரசியல்‌ விஞ்ஞான வினாப்பத்திரங்கள்‌ தொடர்பாக அரசியல்‌ விஞ்ஞான பாடத்தில்‌ 
மாணவர்களுக்குள்ள புரியும்‌ தன்மை போதியதன்று எனத்‌ தெரிகிறது. பரீட்சார்த்திகள்‌ பலவீனமான 


விடயங்களை எழுதுவதில்‌ பாதிப்புச்‌ செலுத்தும்‌ விடயம்‌ வினாவை விளங்கிக்‌ கொள்ளாமையாகும்‌. 


மாணவர்கள்‌ வெளிப்படுத்திய குறைபாடுகளானவை, 
வினாவைப்‌ புரிந்து விளங்கிக்‌ கொள்ளாமை 
மனனம்‌ செய்த ஒரு விடையை எழுதுதல்‌ 
கூற்றுகளை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ளாமையும்‌ யாப்பு ஏற்பாடுகள்‌ விடுபடுதலும்‌ 
வெளிவாரியான நால்களிலிருந்து விடயங்களைச்‌ சேர்ப்பதில்‌ ஆர்வமின்மை 
விடைகளை எழுதும்போது விமர்சன முறையில்‌ விடயங்களை முன்வைக்காமை 
ஒரு பாட விடயத்தை உறுதிப்படுத்துவதற்கு பிறிதொரு பாட விடயத்தை எடுக்காமை 
விடயங்களை முன்வைக்கும்போது தெளிவான புரியும்‌ தன்மையின்மையால்‌ நம்பிக்கையின்றி 
விடயங்களை எழுதுதல்‌. 
சம்பந்தப்பட்ட விடயத்தை மட்டும்‌ தெரிவு செய்ய முடியாமை 
விடைகளை முன்வைக்கும்போது விடையின்‌ ஆற்றொழுக்கு பலவீனமாகக்‌ காணப்படூதல்‌ 


கோட்பாட்டுக்கும்‌ நடைமுறைக்குமிடையில்‌ வேறுபாட்டை இனம்‌ காணாமை 


மேற்குறிப்பிட்ட குறைகளை நீக்கும்‌ வழிகள்‌, 


அரசியல்‌ விஞ்ஞானத்தை படிப்பிக்கும்‌ ஆசிரியர்‌ அரசியல்‌ விஞ்ஞானம்‌ தெடர்பாகப்‌ பரந்த புரியும்‌ 
தன்மையோடும்‌ சமகால அறிவோடும்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளில்‌ ஈடுபடுதல்‌ வேண்டும்‌. 
அரசியல்‌ விஞ்ஞானத்தைப்‌ படிப்பிக்கும்போது பாடத்தின்‌ குறிக்கோளையும்‌ படிப்பதன்‌ பயன்பாட்டையும்‌ 
பற்றி மாணவர்களுக்கு அறிவூட்ட வேண்டும்‌. அரசியல்‌ விஞ்ஞான பாடம்‌ தொடர்பான எண்ணக்கருக்கள்‌, 
கலைச்சொற்கள்‌, பாடத்தின்‌ புதிய போக்குகள்‌ ஆகியவற்றை இனம்‌ காண்பதற்கு மாணவர்களுக்கு 


வழிகாட்ட வேண்டும்‌. குறிப்பாக பாட நூல்களைப்‌ பயன்படூத்துவதற்குத்‌ தூண்டுதல்‌, விடைகளை 


எழுதுவதில்‌ மாணவர்களை பங்கேற்கச்‌ செய்து குழு முறையில்‌ விடைத்தாள்‌ மதிப்பீட்டில்‌ ஈடுபடுத்தி 


பின்னூட்டலை வழங்குதல்‌ பொருத்தமாகும்‌. 





க.பொ.த (உ.தர) அரசியல்‌ விஞ்ஞானம்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2016 
- 110 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 
Medium). 


Please visit : 
www.freebooks.lk 


or click on this page to vist our site! 


